கம்பன்‌ மலர்‌. 


விற்பனை உரிமையாளர்‌ 2 
அல்லயன்ஸ்‌ கம்பெனி 
மயிலாப்பூர்‌ ட சென்னை -4 

உரிமை பதிவு] ' 1946 [விலை ௫. 2-8-0: 


2nd Impression. 
lst Aug, 1946. 


‘Rajan Electric Press, 
Madras. For Q. H. நர்‌, 8, 109 


முகவுரை. 


சென்னை மா நகரில்‌ இவ்வாண்டுபபகச்‌ சிறப்பாகக்‌ 
கம்பர்‌ திருவிழாவைப்‌ பத்து நாட்கள்‌ கொண்டாடுவ 
தாகத்‌ தீர்மானித்தோம்‌. சென்னை ௮றகிலையப்‌ பாது 
காப்பு நிலையத்‌ தலைவர்‌ திரு டி. எம்‌. நாராயமணசாமிப்‌ 
பிள்ளையவர்கள்‌ தலைமையில்‌ திருவிழாக்‌ கழகம்‌ ஒன்று 
நிறுவப்பெற்றது. ஒவ்வொரு நாளும்‌ சென்னையில்‌ 
ஓவ்வெ: ரு பகுதியில்‌ கொண்டாட்டம்‌ ஈடை பெற்றது. 
பேச்சுப்‌ போட்டி, பாட்டுப்‌ போட்டி, சட்டுரைப்‌ 
போட்டி என்பனவும்‌, ஆடல்‌ பாடல்களும்‌ நிகழ்ந்‌ தன. 

கம்பராமாயணத்தின்‌ சுவையைபும்‌ நுண்‌ பொ 
ருளையு... எடுத்து விளக்கும்‌ கட்டுரைகளைத்‌ தக்க அறி 
ஞர்களை எழுதும்படி கேட்டுத்தொகுத்து, ஒரு மலராக 
வெளியிட எண்ணினோம்‌. எங்கள்‌ எண்ணத்தை எளி 
தில்‌ முற்றுவிக்கப்பல அறிஞர்கள்‌ முன்வந்தனர்‌. கட்டு 
ரைகளையும்‌, கவிதைகளையும்‌ அனுப்பினர்‌. கைம்மாறு 
கருதாமல்‌ உதவிய இப்பேருதவிக்கு அவர்கள்பால்‌ 
எழுமையும்‌ கடப்பாடுடையேம்‌. 

முதலில்‌ அமைந்துள்ள ஃட்டுசை இரு காவலர்‌ 
பண்டித ௩. மு. வேங்கடசாமி சாட்டாரவர்கள்‌ எழுதி 
அளித்தது. இந்தக்‌ கட்டுரையை அனுப்பிச்‌ சில காட்‌ 
களில்‌ அவர்கள்‌ இறைவன்‌ திருவடி நிழலை எய்தினார்‌ 
கள்‌. இந்த மலரைக்‌ காண இயலாமல்‌ அவர்கள்‌ மறைய 
நேர்ந்திடினும்‌, அவர்கள்‌ இறுதியாக எழுதியதா கவின்‌ 
இக்கட்டுரை தனிச்‌ சிறப்புடையதாக விளங்கி அவர்‌ 
களுடைய புகழு_ம்பின்‌ ஓர்‌ உறுப்பாக நிலவுறெ து. 


iv 


கம்பர்‌ விழாவின்‌ இறு ௫ நாளில்‌ கூடும்‌ மாநாட்‌ 
டில்‌ தலைமை தாங்கும்‌ இரு மகாமகோபாத்தியாய 
பண்டித மணி மு. கதிரேசச்‌ செட்டியாரவர்‌ ருடைய 
இனிய முன்னுரையையும்‌, விழாக்‌ கழகத்தார்‌ நடத்‌ 
திய கட்டுரைப்‌ போட்டியில்‌ முதற்‌ பரிசு பெற்ற 
கட்டுரையையும்‌ இம்மலரில்‌ சேர்த்திருக்கி றாம்‌. 

+ * ௬ 

கம்பர்‌ விழா, சிறப்புற ஈடப்பதற்குப்‌ பலவகையி 
லும்‌ உதவிபுரிர்த திருவிழாக்‌ கழகத்தாருக்கும்‌ பிறு 
அன்பர்களுக்கும்‌ இதன்‌ வாயிலாக எங்களது ஈன்றி 
யைத்‌ தெரிவித்துக்கொள்கிறோம்‌, 


இங்கனம்‌ 


15-44-44 சென்னைக்‌ கம்பர்‌ கழகத்தார்‌. 


99. 


போருளடக்கம்‌ 


முன்னுரை பக்கம்‌ 

மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 

மு. கதிரேசச்‌ ௮சட்டியார்‌ க்க i 
கம்பன்‌ 

கவிமணி தேசிக விகாயகம்‌ பிள்ளை 1 
கம்பர்‌ காட்டும்‌ ஒழுக்க நெறிகளிற்‌ சில 

நாவலர்‌ பண்டித 5. மு. வேங்கடசாமி 

காட்டார்‌ க ல்‌ 
கம்பனும்‌ தமிழும்‌ 

ராவ்சாஹேப்‌ எஸ்‌, வையாபுரிப்‌ 

பிள்ளை, அ. பி.எல்‌, சலப்‌! பத்த 
மாருதியின்‌ சீரிய மாண்பு-- 

ராவ்சாஹேப்‌ மு. ராகவையங்கார்‌ ... 34 
இருவர்‌ சாட்சி-- 

ரா, பி. சேதுப்பிள்ளை, பி,எ., பி.எல்‌, 61 
நவரஸ நடனத்தில்‌ கம்பன்‌ 

சுவா ப சுத்தானந்த பாழதியார்‌ எ கத 
ரம்பையா£ மேனகையா ?-- 

மு. கே. சிதம்பரகாத முதலியார்‌ 

பி.ஏ,, பி.எல்‌. ல அத்து 
கம்பர்‌ அழகுக்கு அழகு கண்ட முறை-- 

கோவை கிழார்‌ கன்‌ பத்தித்‌ 

10. இராமாயணத்தின்‌ இருதிருப்பு மையங்கள்‌-- 
ஈ. த. இராஜேசுவரி, எம்‌.ஏ., எல்,டி,, ... 277 


* 


iv 


11. உயீர்நீலைப்‌ பாட்டு பக்கம்‌ 
தெ. பொ. மீனாட்சி சுந்தரனார்‌, 


பி.ஏ.பி, எல்‌, எம்‌.ஓ.எல்‌. ஷம திதி 
12. அறிமுகம்‌ செய்தல்‌-- 
மு. அருணாசலம்‌. எம்‌.ஏ. மிகி 


13. ராமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ 
மோ. ஸ்ரீ. செல்லம்‌, பி, ஓ. எல்‌, 
எல்‌. டி. - 116 
14, கம்பன்‌ கலைக்‌ கோயில்‌ 
தொ. மு. பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌ ... 128 
15. கம்பனும்‌ பாடபேதங்களும்‌-- 


பி, ஸ்ரீ, த்‌ 1 
16.“ அவள்‌ பண 
இ. வா. ஜகந்நாதன்‌ ட மிசின்‌ 
: 17. நான்‌ கண்ட கம்பன்‌-- 
ரா, பா. மு. கனி, பி, ஏ. டிப 155. 


15, கம்பன்‌ திருநாள்‌ 
நாமக்கல்‌ வெ. இராமலிங்கம்‌ பிள்ளை ... 165 


சென்னைக்‌ கம்பர்‌ மகாநாட்டுத்‌ தலைவர்‌ 
மகாமகோபாத்தியாய, பண்டிதமணி, உயர்திரு 


மு. கதிரேசச்‌ செட்டியாரவர்கள்‌ கூறிய 


முன்னுரை 


அன்புமிக்க ஐயள்மீர்‌/ அன்னைமீர்‌/ 

கல்வி கொடை வீரம்‌ முதலியவற்றால்‌ புகழுடலை இந்‌ 
நிலவுலகில்‌ நிறுவி மறைந்த பெரியோர்களின்‌ தஇிருகாட்‌ 
களில்‌ இருவிழாக்‌ கொண்டாடுதல்‌ இன்றியமையாத 
தொன்று. இம்முறையில்‌ இன்று ஈம்‌ அரசியல்‌ தலைகக 
சரய இச்‌ சென்னைமாககரில்‌ கவிஞர்‌ தலைமணியாகிய 
கம்பருக்குத்‌ திருவிழா எடுத்துக்கொண்டாட நேர்ந்தது 
தமிழன்பர்களுக்குப்‌ பேருவகை அளிப்பதாகும்‌, எல்லாம்‌ 
வல்ல. ஆண்டவனுக்கு எடுக்கும்‌ திருவிழாவில்‌ அன்பு 
விருந்து றந்த தாகும்‌. புலவர்களுக்கு எடுக்கும்‌ திருவிழா 
வில்‌ அறிவு விருந்து, . சிறந்ததாகும்‌. இவ்விரண்டனுள்‌ 
அறிவு. விருந்து உண்ணும்பொருட்டுக்‌ கூடியிருக்கும்‌ இப்‌ 
பேறயில எனக்குத்‌ தலைமைப்பேறளித்துப்‌ பெருமைப்‌ 
படுத்திய இத்தருவிழாக்கழக த்தாறாக்கு என்‌ கன்‌ றியறிவை 
வணக்கத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகள் றேன்‌. 
அன்புடையீர்‌ ! 

“கல்லியித்‌ பெரியன்‌ கம்பன்‌” என்று, பெருமைக்கு ஏது 
வாகிய கல்விக்கு எடுத்துக்‌ காட்டாக அறிஞ ரால்‌ மேற்‌ 
கொள்ளப்பட்டவரும்‌, எல்லாச்‌ சுவைகளுக்கும்‌ கிலைக்கள 
மாக இராமாவதாரப்‌ பெருங்‌ காப்பியத்தைச்‌ சிறந்த 
முறையில்‌ ஆக்கி அளித்த கலை வள்ளலும்‌ ஆகிய கம்ப 
நாடரின்‌ பெருமை இத்‌ தமிழுலகமேயன்றி ஏனைக்‌ கவி 


பஸ்‌ 


ii கம்பன்‌ மலர்‌ 


யுல ங்களும்‌ உணர்ந்து இன்புறும்‌ நிலையில்‌ வீளங்குகன்‌ 
றது. ஓர்‌ உயர்ந்த கவியின்‌ இயல்பை அளத்தற்கு மற்‌ 
றொரு கவீயுள்ளமே சிறந்த கருவியாகும்‌. அம்முறையில்‌ 
இரகுவமிசம்‌ என்னும்‌ பெறுங்காப்பியத்தைத்‌ தமிழிற்‌ 
பாடிய அரசகேசரி என்னும்‌ புலவர்‌, 


கற்றார்‌ கலியிற்‌ பெரிசார் தமிழ்ச்‌ சம்ப நாடன்‌ 

உற்றுங்‌ குரைத்தான்‌ உரையாதன ஓது இற்பாம்‌ 
என்று புலவர்‌ பெருமானாகிய கம்பர்‌ பெருமையில்‌ ஈடு 
பட்டுப்‌ பாராட்டுவாராயினர்‌. கம்பர்‌ இயற்றி அளித்த 
தொடர்நிலைச்‌ செய்யுளாயெ இராமவதாரத்தில்‌ காப்பிய 
மாந்தராகிய இராமன்‌ சீதை அநுமான்‌ முதலியோரின்‌ 
குணஞ்‌ செயல்களின்‌ இயல்புகள்‌ மித்‌ தெளிீவுறுத்தப்‌ 
பட்டுள்ளன. [உயர்ந்த கருத்துக்களை எடுத்துக்‌ கூறிக்‌ கேட்‌ 
போரைச்‌ செயற்படுத்தும்‌ நெறியில்‌ ஒரு பொருளை மறை 
நூல்‌ கூறுதல்‌ தலைவன்‌ தன்‌ பணிடாளனுக்கு இடும்‌ கட்‌ 
டளையை ஓக்‌ கம்‌ எனவும்‌, அதனையே அற நூல்‌ கூறுதல்‌ 
ஓர்‌ அன்பன்‌ தன்‌ நண்பனுக்குக்‌ கூறுவதை ஓக்கும்‌ என 
வும்‌; காப்பியம்‌ கூறுதல்‌ ஒரு காதலி தன்‌ இனிய காதற்‌ 
இழவனுக்குக்‌ கூறுவதை ஓக்கும்‌ எனவும்‌ புலவ ர்‌ கூறி 
யுள்ளார்‌.. இம்முறையுள்‌ இறுதியிற்‌ கூறப்பட்ட தற்கும்‌ 
சிறந்த எடுத்துக்‌ காட்டாக உள்ளது கம்ப ராமா 
யணமாகும்‌. 

இக்காப்பியச்‌ செய்யுட்களைட்டடிக்குங்கால்‌. நரவிலும்‌ 
உள்ளத்திலும்‌ தேனூற்றுப்‌ போல இனிமைச்‌ சுவையே 
விஞ்சி சிற்கன்றது. சங்கத்துச்‌ சான்றோர்‌ செய்யுட்களுக்‌ 
குப்பின்‌ சிலப்பதிகாரம்‌ மணிமேகலை சிந்தாமணி முதலி 
யவை தோன்றின. இவை கதை தழுவிய தொடர்நிலைச்‌ 
செய்யுட்களாதலாலும்‌, பாகலம்‌ பழுத்துப்‌ பயில்வார்க்கு 
இன்பஞ்‌ செய்யும்‌ சுவையுடைமையாலும்‌ அறிவுடையா 
ரால்‌ மிக விரும்பிக்‌ கற்கப்படுகின்றன. இவற்றுள்‌ வேக 


நா 


முன்னுரை 111 


சிநீதாமணிக்‌ காப்பிய கடை நெறியை மேற்கொண்டு, 
திருக்குறளின்‌ அறிய த களில்‌ தோய்ந்‌ னிய 
ஓசைநயம்‌ தோன்றப்‌ :9ற்மாலத்து எழுந்த அரிய தொடர்‌ 
நிலைச்‌ செய்யுள்‌ கம்ப ராமாயணம்‌ ஆகும்‌. 

*இது மக்களுடைய வாழ்க்கையில்‌ நிகழும்‌ பற்பல 
செய்திகளையும்‌ தகக இடங்களில்‌ மெய்ப்பாடு தோன்றக்‌ 
கூறும்‌ அழகு மிக்கது; எண்ணங்களைப்‌ புலப்ப( த்தும்‌ 
குறிப்புக்களும்‌, வரலா த்று மாந்தர்‌ இயல்புகளைத்‌ தக்க 
வாறு அவர்‌ தம்‌ வாய்மொழறியில்‌ வெளிப்படுக்குந்‌ திறனும்‌ 
நன்கு அமையப்பெற்றது ; தன்மை நவிற்சி, உவமை முத 
லிய அ௮ணிகளைப்‌ புதிய புதிய முறையில்‌ வியக்குமாறு 
எடுத்துக்‌ கூறுவது. ஒரு சிறந்த இலக்யெத்தை அது 
தோன்றிய காலத்து மக்களுடைய வாழ்க்கை ஓவியமாக 
வும்‌, அக்காலத்து மக்களது காகரிகம்‌ முதவியவற்றைத்‌ 
நின்னுட்‌ கொண்டு காட்டும்‌ கண்ணாடி யாசவம்‌ பெரியோர்‌ 
கூறுவர்‌. அதற்குச்‌ சிறந்த எூத்துக்காட்டாக இக்கம்ப 
ராமாயணத்தைக்‌ கூறலாம்‌, 

இப்டெரறாங்‌ காப்பியத்தின்‌ செய்யுள்‌ ஈடை எலீமை, 
இனிமை, ஆழம்‌ உடை௰ம என்னும்‌ மூன்று குணங்களையும்‌ 
உடைய, இதற்குச்‌ சான்றாகட்‌ பற்பல செய்யுட்களைக்‌ 
காணலாமாயி னும்‌ ஒன்று காட்டுவல்‌. கோசல நாட்டை 
அரிந்துரைக்குங்கால்‌, 


வண்மை இல்லையோர்‌ வறுமை இன்மையால்‌ 
திண்மை இல்லைநேர்‌ செறுகர்‌ இன்மையால்‌ 
உண்மை இல்லைபொய்‌ உரைஇ லாமையால்‌ 


வெண்மை இல்லைபல்‌ கேள்வி மேவலால்‌ 


என்று வருகின்ற இச்செய்யுளின்கண்‌, எளிமையைப்‌ பாட 
லில்‌ உள்ள சொற்களைப்‌ பயிலும்பொழுதே பதப்பொருள்‌ 
வெளிப்பட்டுக்‌ கிடப்பதால்‌ அறியலாகும்‌, **வண்மை 
வறுமை, திண்மை செறுநர்‌, உண்மை பொய்‌, வெண்மை 


iv கம்பன்‌ மலர்‌ 


கேள்வி ” என்னும்‌ இவற்றுன்‌ பெரும்பாலும்‌ திரிசொற்‌ 
கள்‌ இல்லாமல்‌ எளிதிற்‌ பொருள்‌ உணர்த்தும்‌ செஞ்‌ 
சொற்களாகவே உள்ளன. இவற்றினும்‌ எளியனவாரக 
ஒரு பெரும்புலவன்‌ எங்ஙனம்‌ கூறமுடியும்‌? இனிமை, 
சொல்லினிமையும்‌ பொருளினீமையும்‌ தொடரினிமையும்‌ 
ஓசையினிமையும்‌ எனப்‌ பலதிறப்படும்‌, அவ்வெல்லாம்‌ 
இச்‌ செய்யுளில்‌ நன்கு அமைந்துள்ளன. இவ்வினிமைப்‌ 
பண்பு, ஓதுங்கால்‌ செவி கருவியாக உணரத்தக்கது, இவ்‌ 
வெளிமை முதலியவற்றைக்‌ கம்ப நாடாரே, “செவ்விய 
மதுரம்‌ சேர்க்தகற்‌ பொருளிற்‌ சீரிய கூரிய திஞ்சொல்‌, 
வவ்விய 5 ஞர்‌ '' எனப்‌ புலப்படுத்து விளச்கியுள்ளார்$ 
இப்பாடத்‌ பகுதியில்‌ *மதுரஞ்‌ சேர்ந்ததரற்‌ பொருளில்‌” 
என்பதனால்‌ இனிமையும்‌, * ரிப்‌ தீஞ்சொல்‌ ' என்பதனுல்‌ 
எனிமையும்‌, * கூரிய தீிஞ்சொல்‌' என்பதனால்‌ ஆழமுடை 
மையும்‌ புலப்டடுத்தவாறாம்‌.” 


மேற்காட்டிய பாடலில்‌ எளிமையும்‌ இனிமையும்‌ 
இவ்வாறாக, அழமுடைமை எங்ஙனம்‌ அறியத்தக்கதெனிற்‌ 
கூறுதும்‌ 2 

தொல்காப்பியம்‌ மெய்ப்பாட்டியலில்‌ பெருமிதச்‌ 
சுவைக்கு கிலைக்களமாக நான்கு பொருள்கள்‌ கூறட்பட்‌ 
டன. அவை. 


கல்வி தறு-ண்‌ இசைமை சகொடையெனச்‌ 


சொல்லப்‌ பட்ட பெருமிதம்‌ சான்சே 


என்பதனாற்‌ போந்த கல்வி முதலிய கான்குமாம்‌. பெருமி 
தம்‌ என்பது வீரமாகும்‌. கோசல காட்டில்‌ இருப்போர்‌ 
பெருமிதமுடையோர்‌ என்றும்‌, அதற்குரிய நிலைக்களமாக 
உள்ள கல்லீ முதவியன அவர்பால்‌ நிறைக்கிருகின்‌ றன 
என்றும்‌ $ புலப்படுத்தப்‌ புக்க கம்ப காடர்‌, அத்தொல்‌ 
காப்பியச்‌ சூதஇரத்தை நினைவில்‌ இருத்திக்கொண்டு 


முன்னுரை v 


ஈான்கு அடியிலும்‌ கல்வி முதலிய நான்கனையும்‌ குறிப்பிடு 
வாராயினர்‌. வறுமையின்மையால்‌ வண்ழைநயில்லை_எஏன்‌ 


5 " ன்‌ ை பகா 
மூர்‌) எனவே கொடைக்‌ குணம்‌ இயல்பாகவே நிரம்பப்‌ 


பெற்றவர்‌ என்பது புலனாம்‌. இதனாற்‌ கொடையும்‌, நேர்‌, 
பகைவர்‌ இல்லாமையால்‌ திண்மை இல்லை என்னும்‌ இத 
னல்‌ தறுகனும்‌,* பொய்யுரை இல்லாமையால்‌ உண்மை 
இல்லை என்னும்‌ இதனால்‌ புகழும்‌, பல்கேள்வி பொருந்திய 


மையால்‌ அறியாமை இல்லை என்னும்‌ இதனாற்‌ கல்வியும்‌ * 


புலனாதல்‌ அறிக, 

இவற்றுள்‌, இசைமையாகிய புகழை வெளிப்படக்‌ 
காண்கின்‌ நிலேம்‌ எனின்‌, பொய்யாமை கூறவே புகழ்‌ 
பெறப்பட்டதாம்‌. * பொய்யாமை யன்ன புகழில்லை ' 
எனப்‌ பொதுமறையும்‌, அதற்கு இலக்காக, பரவு மெய்‌ 
யினுக்கு உபிரளித்து உறுபுகழ்‌ படைத்தோன்‌ '' எனக்‌ 
கம்பரா பாயணமும்‌ கூறுமாற்றன்‌ உணரலாம்‌, தசரதன்‌ 
மெய்ம்மையய நிலை நிறுத்தற்‌ பொருட்டு உபிரைக்‌ 
கொடுத்துப்‌ புகழை நிலை நிறுத்தினான்‌ என்னும்‌ இக்‌ 
கருத்துத்‌ திருக்குறளில்‌ தோய்ந்து கண்டதாம்‌ இங்ஙனம்‌, 
பெருமிதத்தைப்‌ புலப்படுத்தும்‌ உட்கேோள்‌ உடையராய்‌, 
அது தோன்றுதற்குரிய நிலைக்களப்‌ பொருள்களை இப்‌ 
பாடலா ற்‌ புலப்படுத்‌ நிய கம்ப நாடர்‌ நுண்ணறிவு பெரி 
தும்‌ போற்றத்‌ தக்கதொன்று, இஃதே ஆழமடைமை 
யென்பதரகும்‌. 


இங்ஙனமே முன்னோர்‌ வரையறுத்துக்‌ காட்டிய 

்‌ பொருள்‌ ஈயங்களை நினைவில்‌ இருத்தித்‌ தக்க இடங்களிற்‌ 

பயன்படுத்தும்‌ நெறியை இன்னும்‌ பல இடங்களிற்‌ காண 
லாம்‌) மற்றொன்று காட்டுவல்‌ ; 

இலங்கை எரியுண்டபின்‌ மீண்டும்‌ ஈகரைத்‌ இநத்தி 

அமைத்துக்கொண்டு, சூழ்ச்சித்‌ தணைவராகிய அமைச்சர்‌ 

முதலியோர்‌ சூழ இருந்த இராவணன்‌, தனக்கு நேர்ந்த 


[1 


vi கம்பன்‌ மலர்‌ 
பரிபவத்தைக்‌ கூறுமுகமாக எழுந்த பாடல்களுள்‌ 
ஒன்று, 

ஊறுதன்‌ நதனநணெறு உதிரம்‌ தண்ணகர்‌ 

ஆறுகின்‌ நிலதனல்‌ அகலும்‌ சாவியும்‌ 

கூழுமம்‌ சையர்ஈறுங்‌ கூர்த லின்சுறு 


நர.நுன்‌ ற.தருகர்ச்‌ திருத்தும்‌ சாமெலாம்‌ 


என்பது. இதன்கண்‌, நன்னீர்‌ பெருதற்‌ பொருட்டு 
நிலத்தை அகழ்ர்தால்‌ புண்ணீர்‌ ஊறுன்‌ றதென்றும்‌,அறு 
மானால்‌ சுடப்பட்டபடியால்‌ இந்ஈாகரம்‌ செருப்பு வெப்பம்‌ 
தண்ந்திலது என்றும்‌, அறெபுகையும்‌ புழுகு முதலியவும்‌ 
இடையறாது கமழும்‌ மகளிருடைய கூந்தல்‌ இ நாற்றம்‌ 
நாறுகன்‌ றதென்‌ றும்‌ கூறப்பட்டிருக்கன்றன. இக கருத்‌ 
தில்‌ ஒரு சல வரையறைப்‌ பொருள்‌ புலப்படுக்கப்பட்டுள்‌ 
சான, மக்கள்‌ வாழ்க்கைக்கு வேண்டியவை உணவு, உறக்‌ 
கம்‌, இன்ப நுகர்ச்சி, ௮ச்சமின்மை என்றும்‌ குறைப்டாமல்‌ 
நிரம்பப்‌ பெர்று அநுபவித்து வந்தான்‌. இட்பொழுது 
கால மாறுபாட்டால்‌ அவ்வெல்லாம்‌ வீபரீதமாய்க்‌ காணப்‌ 
படுகின்‌ றனவாம்‌, எங்ஙனமெனில்‌, கூறுது:்‌. 

மக்களுக்கு இன்றியமையாத உணவாகவும்‌ ஏனைய 
உணவுகளை உண்டாக்குதற்கு ஏதுவாகவும்‌ இருப்பது 
நீராடும்‌, “நீரின்‌ றஎமபாது உலகு'' என்பதுமுது 
மொழி. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னீரைப்‌ பெறு 
தற்கு நிலர்தைத்‌ தோண்டினால்‌ அங்கிருந்து புண்ணீர்‌ 
ஊறுகன்றதாம்‌. இதனால்‌ உணவு மாறுபட்டதென்பது 
போதரும்‌, ஈன்றாக உற௰க்குவதற்கு வெப்பம்‌ தடை 
யாகும்‌;  நெருப்பினுட்‌ டூஞ்சலு மாகும்‌ நிரப்பினுள்‌, 
யாதொன்றும்‌ கண்பா டரிது'' என்னும்‌ வள்ளுவர்‌ வாய்‌ 
மொழி இதனை வலியுறுத்துவதாகும்‌, இங்கே உண்டியின்‌ 
பின்‌ இன்றியமையாத உறக்கத்திற்குத்‌ தடையாக அனறு 
மான்‌ இட்ட நெருப்பு நீலத்தில்‌ தரக்‌க்யமையால்‌ நகரம்‌ 


முன்னுரை vii: 


பதிப்பிக்கப்‌ பட்டும்‌ வெப்பம்‌ தணிந்திலது என்னும்‌ 
இசனால்‌ உறக்கம்‌ இலதாயிற்றென்பது போ தரும்‌. கண்டு 
கேட்டு உண்டு உயிர்‌ த்து உற்று அறிவும்‌ ஐம்புலன்களும்‌ 
ஒருங்கு நுகர்தற்குரிய மகளிர்‌ கூந்தல்‌ சுறு மாறுகின்ற 
தென்னும்‌ இதனால்‌ இன்ப நுகர்ச்சியும்‌ இலதாயிற்றென்‌ 
பது போதரும்‌. ஆகவே, உண்டி, உறக்கம்‌, இன்ப நுகர்ச்சி 
என்னும்‌ இலை ஏல்லாம்‌ மாருபட்டன என்பது புலப்‌ 
படுத்தவாறாம்‌. கான்காவதாயெ அச்சம்‌ இராவணன்‌ 
வாழ்க்கையில்‌ சிறிகம்‌ ரேர்ந்ததில்லை. ஆயினும்‌, ஒரு 
ட வந்து நகரை நெருப்பிட்டு அழித்‌; விட்டுச்‌ 

சென்றதே, அததானும்‌ அந்‌ நெொப்பினாலோ படைவீரர்‌ 
ராலோ அழிந்தொழிந்தது ௦ என்னும்‌ வார்த்தையும்‌ கேட்‌ 
கப்‌ பட்டிலது என்னும்‌ இதனால்‌ இரா ரவணன்‌ அ௮ச்சத்திற்‌ 
குப்‌ பெரிதும்‌ ஆளாயிஞன்‌ என்பது போதரும்‌, இதனை 

** மற்றில தாயினும்‌ மலைந்த வானரம்‌ 


இற்றுஇல தாகிய தென்னும்‌ வார்த்தையும்‌, பெற்றிலம்‌ 
என்னும்‌ இராவணன்‌ கூற்றாக உள்ள செய்யுட்‌. பது 
யால்‌ அறியலாம்‌. 


இனி இயற்ை வருணனையில்‌ வைத்த, உவமை 


விளக்கம்‌ செய்வதில்‌ கம்பர்‌ செல்‌ 

: 2 பொதுத்‌ தன்மை 
ஒன்றைப்‌ புலப்படுத்தற்குச்‌ ஏறுந்த உவமை ஒன்றே 
போதயதாகும்‌; பல கூறுதல்‌ வேண்டாவாம்‌, உவமையப 
பொருளில்‌ உள்ள நயம்‌ தோன்றச்‌ செய்வதற்கு ஒன்‌ றுக்கு 
மேலும்‌ கூறலாம்‌. ஒரு லெ புலவர்‌ பயன்‌ தோன்முத 
நிலையில்‌ பல கூறுவர்‌. கம்பர்‌ பல பொருள்‌ ஈயங்களும்‌ 
இன்றில்‌ தோன்றக்‌ கூறுவர்‌. ஒன்றுக்கு மேல்‌ அடுக்கிக்‌ 


முகமாகவும்‌ பொருல்‌ 


கூறுவராயிள்‌ அவ்வளவும்‌ பொருள்‌ ஈயம்‌ கருதிய படி 


யாம்‌. இரண்டு உவமை கூறிய இடம்‌ ஒன்று காட்டுவல்‌; 
இராமபிரானுக்கும்‌ இராவணனுக்கும்‌ நிகழ்ந்த 


இ 


மூத.ற்டோரில்‌ இராஉணன்‌ மகுடம்‌ சிதையுமாறு இராமன்‌ | 


wii கம்பன்‌ மலர்‌ 


[ஏவிய அம்பு விரைந்து சென்று தாக்கி மகுடங்களை வீழ்த்‌ 
(ட இராவணன்‌ நின்ற தோற்றத்தைப்‌ பற்றி 
ரண்டு உவமைகள்‌ கூறியுள்ளார்‌. அப்பாடல்‌, 
சொல்லு மத்தனை யளவையின்‌ மணிமுடி அறர்தான்‌ 
எல்லி மத்தெழு மதியமும்‌ ஞாயிறும்‌ இழர்த 
அல்லும்‌ ஓத்தனன்‌ பகலும்‌ஒத்‌' தனனமர்‌ பொருமேல்‌ 
வெல்லு மத்தனை அல்லது தோற்றிலா விறலோன்‌ 


என்பது, ஒரு சொல்‌ தோன்றி அழியும்‌ அத்துணைச்‌ 
சிறுபொழுதில்‌ மணிகள்‌ அழுத்திய முடிகளை இழந்து 
விளக்கஈமற்று கின்ற இராவணன்‌, இங்கை பும்ட்ஷாயு்‌ 
| றையும்முஃற்பே இற்க்த ,்‌ இரவையும்‌ ம பகலையும்‌ ஓத்தனன்‌ 
என்பது பொருள்‌, ஈண்டுத்‌ இங்கள இழந்த இரவையும்‌ 
ஞாயிற்றை இழந்த பகலையும்‌ என நிரனிறையாகக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. ஒளிமிக்க பற்பல மணிகள்‌ 
பதிக்கப்பட்டு விளங்யெ முடிகளை இழந்து நிற்கும்‌ 
இராவணனது உடல்‌ மிகக்‌ கறுத்துக்‌ காணப்படுதலை 
இவ்வாறு உவமித்தார்‌. ஆனால்‌, கருமையாகய பொதுத்‌ 
தன்மை புலப்படக்‌ கூறவேண்டுமாயின்‌, திங்களை இழந்த 
இரவினையாதல்‌, ஞாயிற்றை இழந்த பகலினையாதல்‌ 
ஒன்றே உவமை கூறுதல்‌ போதியதாக, இண்டு உவமை 
மேற்கொண்டது எக்கருத்துப்பற்றி யென்பது ஆராயச்‌ 
தக்கதாகும்‌. அவ்வாராய்ச்சியிற்‌ கிடைக்கும்‌ பயன்‌ 
என்னை யனின்‌, அப்பயனே கம்பர்‌ பெருமைக்குச்‌ சிறந்த 
எடுத்துக்காட்டாகும்‌ என்பது என்‌ கருத்து, உவமை 
களின்‌ இயல்பை இனி ஆராய்வோம்‌. 


இங்களை இழந்த இரவு பொலிவிழந்து காணப்படும்‌. 
திங்களோடு கூடியிருந்தா லும்‌, அதனை இழந்திருந்தாலும்‌ 
இரவென்னும்‌ பொருள்‌ உண்டு, ஆயினும்‌ அது விளக்கம்‌ 
நீருக்கும்‌ என்பதைக்‌ கருத்தில்‌ இருத்திக்கொள்ள வேண்‌ 
டும்‌. ஆனால்‌ ஞாயிற்றை உடையதாக இநக்குங்காலே பக 


முன்னுரை ix 


லென்னும்‌ பொருளுண்டு. ஞாயிறு பகலைச்‌ செய்பவனாத 
லின்‌ பகலவன்‌ என்று கூறப்படுவான்‌? தினகரன்‌ என்ப 
தும்‌ ௮௪. ஆதலின்‌ ஞாயிற்றை உடையதாக இருக்கும்‌ 
காலமே பகல்‌ என்னும்‌ பெயருடையதாகும்‌; ஞாயிறின்‌ 
பேல்‌ பகல்‌ என்னும்‌ பொருளும்‌ இன்றாம்‌, ஆகவே திங்களை 
இழந்த இரவு உள்பொருளாதவும்‌ பொலிவிழந்தும்‌ இருக்‌ 
கும்‌. ஞாயிற்றை இழந்த பகல்‌ என்பது இல்பொறாளாக 


முடியும்‌, இங்ஙனம்‌ உவமைகளின்‌ இபல்புகளை த்‌ தெளிவு ்‌ 


படுத்திக்‌ காண்டு உவமேயப்‌ பொருளைக்‌ காணப்‌ “புடின்‌ 
மிகைபடக்‌ உறி: பதாக முடியாதென்பது போதரும்‌. எங்‌ 
ஙனம்‌ எனிற்‌ கூறுவல்‌ (க்களுக்கு துரிய உடல்‌ இருவகைப்‌ 
படும்‌; ஒன்று பருவுடம்பு, மற்றொன்று புகழுட ம்பு 
சிறந்த ஆற்றலும்‌ ஆட்சியமுடைய இரச வணனுக்கு 
அமைந்த இவ்விரண்டு உடம்புகளுள்‌, பூதவுடம்பாகிய 
இப்பருவுடல்‌ உள்ள தாயினும்‌, மணிாள்‌ அழுத்திய முடி 
களை இழந்து விளக்கமற்று மிகக்‌ கரியதாகக்‌ காணப்‌ 
பட்டமையால்‌ அது. a இழந்த இரவை ஓத்தது 
என்று கோடல்‌ பொருந்தும்‌, அவன்‌ கெடுங்காவல்‌, 
பெற்ற வெற்றீ விறல்‌ ஜித்‌ வளர்த்து வந்த புகழுடல்‌ 
இராமனது அம்பொன்றால்‌ எய்திய தோல்வி காரணமாக 
அறவே தொல்ந்துவிட்டது; ஆதலின்‌ அத ஞாயிறு 


இல்வழிப்‌ பகல்‌ என்பது ஒன்று இலதாதலை ஒப்பாகும்‌. 


என்பதுபடக்‌ கூறியது பொருத்தமே. ]]/இராவணனுடைய 
- சிறந்த வீரமும்‌ மானமும்‌ முதற்போரிலேயே ஒழிந்தன 

என்பது, 

வீரமும்‌ களத்தே போட்டு 
வெறுற்கையோ டிலங்கை புக்கான்‌ 

என்பதனால்‌ அறியத்தக்க தரகலின்‌, வீரமானங்‌ காரண 

மாக வளர்த்‌ தவந்த புகழுடலும்‌ மாய்ந்த தென்பது இங்கே 

ஙினைக்கத்தக்கது. ஆகவே பருவுடல்‌ இருந்தும்‌ விளக்கமத்‌ 

திருந்ததென்‌ அம்‌, புகழுடல்‌ அறவே தொலைந்ததென்றும்‌ 


வைய அசைய 


12+ 


X கம்பன்‌ மலர்‌ 


புலப்படுத்தற்கு இரண்டு உவமைஃள்‌ இங்குக்‌ கூறப்பட்‌ 
டனவென்று கோடலே சிறர்‌ ததாகும்‌. இனல்வஙனம்‌ உவமை 
களை நுனித்தணர்ர்து மேற்கொள்ளும்‌ நெறி இன்னும்‌ 
பல டிடங்களிலும்‌ சண்டு இன்புறத்கக்களு, 

காப்பிய மாந்தருட்‌ சிறந்த இராமபிரானது பேச்சு 
வன்மையில்‌, அறம்‌ பிறழாமல்‌, எண்ணத்தில்‌ அரும்பிய 
பொருள்‌ நாவில்‌ மலர்ந்து, தேனேனப்‌ பாலென இனிக்கும்‌ 
செம்மையும்‌ அறிஞருலகு அறிர்து இன்புறத்தக்கது. 
இலங்கைப்‌ போர்‌ மூடிக்மு தரும்புங்கால்‌, விண்ணுலகில்‌ 
தெய்வநிலை பெற்றிருந்த தசரதன்‌, இராமபிரான்‌ முன்‌ 
தோன்‌ றி மகல்லமக்‌ காதலில்‌ ஆழ்ந்து உவகை உடையவ 
னாட்ப்‌ டலடடப்‌ பாராட்டி, உனக்கு யான்‌ ஈவது ஒன்று 
கூறுக” என்றுனாக, இராமன்‌ வணங்க, * உனையான்‌ 
சென்று வானிடைக்‌ கண்டு இடர்‌ தீர்கனேன்று இரும்‌ 
தேன்‌; இன்று காணப்‌ பெற்றேன்‌, என்‌ இனிப்பெறு 
வது?” என்று மறுமோழி ! கர்ந்தான்‌. இந்கிலையில்‌ ஒரு 
பாடல்‌ பின்வருவது : 

அமி னும்‌உனச்மு அமைர்சசொன்று உரையென அழகன்‌ 

தீயள்‌ என்று நீ தரர்‌ சஎன்‌ தெய்வமும்‌ மகனும்‌ 

தாயும்‌ தம்பியு மாம்வரச்‌ தருகெனத்‌ தாழ்ச்தான்‌ 
ன்‌ வாய்தி நர்செழுர்து ஆர்த்சன உயிரெலாம்‌ வழுச்‌இ; 
இராமன்‌ தந்தையா தாரசனை நோக்கி, “மீண்டும்‌ 
தங்களைக்‌ காணப்பெற்றதொன்ரோ சிறந்த பேறாக 
அமையும்‌ என்று கூறியதும்‌, தசரதன்‌, "அனாலும்‌, 
நினச்குப்‌ பொருந்தியதொரு வரங்கேட்க” என்று 
கூறிஞனஞ க, இராமன்‌ வரங்கேட்கும்‌ முறை மிகப்‌ பாராட்‌ 
டத்தக்கதாகும்‌. கடவுட்‌ கூறனாகிய இராமனஜுக்குதி 
தசரதன்பால்‌ பெறச்சட வத யாதாகும்‌? எல்லோருக்கும்‌ 
எப்பேறும்‌ அனிக்சவஃல இராபபிரான்‌ தனக்கு வேண்‌ 
ழுட்தாய்‌ நீனைக்கத்தக்கது யாதாகும்‌£ அதுவும்‌ வரமாக 


முன்னுரை Xs 


வேண்டும்‌; வரமென்பது பெரியவனிடத்துச்‌ சிறியவன்‌ 
பெறத்தக்கது, அதுவும்‌ தசரதன்‌ ஒருவனிடத்தன்றிப்‌ 
பெற முடியாததாகவும்‌ இருத்தல்‌ வேண்டும; அவ்வரம்‌ 
இராமனுக்கு யாதாகலாம்‌ 8 

முன்னர்க்‌ கைலேயி செய்த கொடுமை காரணமாக, 
தசரதன்‌ மிக வெறுத்தும்‌, “கைகேயி என்‌ மனைவியும்‌ அல்‌ 
லள்‌ ; பரதன்‌ மகனும்‌ ஆகான்‌ '' என்று கூறியுள்ளான்‌) 
ஆதலின்‌, அவ்விலக்கைப்‌ பரிகரிக்கச்‌ செய்யவேண்டும்‌ என்‌ 
பது இராமன்‌ உட்கோள்‌. ஆனுல்‌ இது பிறர்பொருட்‌ 
டுள்ள வேண்டுகோளா தலின்‌ இராமனுக்கு சலம்‌ பயக்‌ கும்‌ 
வரமாக எங்ஙனம்‌ டத மையும்‌ என்‌: தி கருதத்தக்கது. 
தனக்கு நலம்‌ பயக்கும்‌ வரமாகவே இராமபிரான்‌ கருதி 
வேண்டுகின்றான்‌. இந்நிலையில்‌ கைகேயியையும்‌ பரதனை 
யும்‌ தசரதன்‌ விலக்ெபுதைப்‌ பரிகரிக்க வேண்டுமாயின்‌ 
எப்படிக்‌ கேட்பது? 

“ கைகேயியைத்‌ தாங்கள்‌ மனைவியாகவும்‌. பரதனைப்‌ 
புதல்வனாகவும்‌ ஏற்றுக்கொள்ளல்‌ வேண்டும்‌'' என்று 
கேட்கலாம்‌. ஆனால்‌ இது தனக்கு வரமாகாது. மேலும்‌, 
கைகேயி தன்னை வெறுத்தாலும்‌ தான்‌ வெறுது அன்பு 
பாராட்டி. அவளைத்‌ தாய்மை கொண்டாடும்‌ இராமன்‌ 
குணங்களுக்கு, யாரோ ஒருத்தி என்று கொள்ளத்தக்க 
முறையிற்‌ கேட்பது இழுக்குமாம்‌, “என்‌ தாயைத்‌ 
தங்கள்‌ மனைவியாக ஏற்றுக்கொள்ளவேண்டும்‌ '' என்று 
கேட்கலாம்‌. தந்தையால்‌ மனைவியல்லள்‌ என்று விலக்கப்‌ 
பட்ட நிலையில்‌ தாயாகக்‌ குறிப்பிடுதல்‌, “ தந்‌ைத சொல்‌ 
மிக்க மந்திர மில்லை” எனக்‌ கொள்ளும்‌ இராமன்‌ 
கொள்கைக்குப்‌ பொருந்தாது. அகவே கைகேயியைச்‌ 
சுட்டிக்‌ கூறுதற்குரிய முறையைக்‌ கண்டுபிடிப்பதே 

அரிதாகின் றது, 
வியாச முனிவர்‌ இயற்றிய மகாபாரதத்தில்‌ சகுந்தலை 
வரலாற்றுப்‌ பகுதியில்‌ இங்கே நினைக்கத்தக்கது ஒன்று 


xii கம்பன்‌ மலர்‌ 


ட (சகுந்தலை தன்‌ இளம்‌ புதல்வன்‌ பரதனை அழைத்‌ 
(அக்கொண்டு தன்‌ கணவனாகிய துஷியந்தனுடைய 
| அசசவைக்குச்‌ சென்றாளாச, ஒரு முனிவர்‌ சாபத்தால்‌ 
| சகுந்தலையை இன்னளென்று அறியாதவனாய்‌ அரசன்‌, 
| “நீ யார்‌? இங்கு வருதற்குரிய காரியம்‌ என்னை ?'' 
| என்று வினாவச்‌ சகுந்தலை இகைக்ன்றாள்‌. அவளை 
இன்னன்‌ என்று அறிவிக்க யாரும்‌ இல்லை. உடன்‌ வந்த 
கண்ணுவ முனிவருடைய மாணவர்கள்‌ இடையே விட்டுச்‌ 
சென்றுவிட்டனர்‌. இர்ரிலையிற்‌ சகுர்‌ தலை தானை தன்னை 
அறிவித்துக்கொள்ள வேண்டியவளாயினாள்‌. எவ்வாறு 
அறிவிப்பது? “ என்னைக்‌ கண்ணுவ முனிவர்‌ ஆசிரமத்தில்‌ 
காந்தருவ முறையில்‌ மணந்தமையால்‌ யான்‌ தங்கள்‌ 
மனைவியாவேன்‌ ?' என்று கூறவேண்டும்‌. இது மிக 
அநாகரிகமான அறிவிப்பாகும்‌, “கின்‌ பெண்டாட்டி 
யான்‌ '? என்று ஓர்‌ நன்மகள்‌ எங்ஙலம்‌ கூறுவள்‌ ! ஒன்றும்‌ 
பேசாது நின்றால்‌ அரசன்‌ விலக்கவும்‌ கூடும்‌, இத்தகைய 
இடர்ப்பாடான நிலையில்‌ சகுந்தலை தன்னை அறிவிப்ப 
தற்கு ஒரு முறையைக்‌ கண்டுபிடித்தாள்‌. அதுதான்‌ 
கவியின்‌ பெருமைக்கு எல்லையாக நின்று வியப்பளிப்‌ 
பது, 
(சகுந்தலை அவ்வமயம்‌ தன்னை இன்னள்‌ என 
, அறிவிக்கக்‌ கருதித்‌ தன்‌ மகனை நோக, குழந்தாய்‌, சின்‌ 
| தந்தைக்கு. வணக்கம்‌ செய்‌ என்றாள்‌. உடனே அப்‌ 
| பூதல்வன்‌, * தந்தையே, வணக்கம்‌ |'' என்றான்‌. குழந்தை” 
! என்று அவள்‌ அழைத்தமையால்‌ அவளுக்கு மகன்‌ 
என்பதும்‌, அரசனைச்‌ சுட்டி, நின்‌ தந்தைக்கு” என்று 
கூறியதால்‌ அரசனுக்கு அவள்‌ மனைவி என்பதும்‌. பெறப்‌ 
பட்டதோடு, தந்தைக்கு வணக்களஞ்‌ செய்யும்படி. தாய்‌ 
கட்டனைமீடும்‌ அறமும்‌ புலப்படுத்தப்பட்டபடியாம்‌. 
இத்துணை நாகரிக முறையில்‌ பேச வைத்த பெருமை 
வியாச முனிவர்க்குத்‌ தக்கதே) அங்ஙனமே இராமன்‌ 


ட 


முன்னுரை xii 


தனக்குத்‌ தாய்‌ என்றாதல்‌, தந்தையைக்‌ குறித்து நின்‌ 
மனைவி யென்றாதல்‌ கைகேயியைக்‌ குறிப்பிட இயலாத 
நிலையில்‌, செய்யும்‌ வேண்டுகோள்‌ அறிஞருலகை 
இன்புறுத்துவதாகும்‌, 

“ இயவள்‌ என்று தங்களால்‌ விலக்கப்பட்ட என்‌ 
தெய்வமும்‌, அத்தெய்வத்தின்‌ மகனும்‌'' என்று கைகேயி 
யையும்‌ பரதனையும்‌ குறிப்பிட்டானாம்‌, “அன்னையும்‌ 
பிதாவும்‌ முன்னறி தெய்வம்‌ '” என்னும்‌ அறத்திற்கும்‌ 
இது பொருந்துவதாயிற்‌.று. இனிக்‌ குறிக்கப்பட்ட இருவர்‌ 
முகமாகத்‌ தனக்கு வரமாதல்‌ வேண்டுமே எனில்‌, வரமும்‌ 
ஆயிற்று. ஏங்ஙனமெனின்‌, 


அவ்விருவரும்‌ முறையே எனக்கு£ தாயும்‌ தம்பிய 
மாம்‌ வார்‌ தரவேண்டும்‌ ?' என்பதாம்‌, தந்தையால்‌ விலக்‌ 
-கப்பட்டபடியால்‌ இவர்கள்‌ முறையே தாயும்‌ தம்பியும்‌ 
ஆகாமை இராமனுக்குக்‌ குறையாக இருந்தது. இக்குறை 
யைப்‌ பரிகரிக்கு முகமாக இது வரமாயிற்‌ றென்பது 
அறியத்தக்கது. இதனால்‌ இராமபிரான்‌ அறமுறை திறம்‌ 
பாதவன்‌ என்பதும்‌, பேச்சு நாகரிகத்திற்‌ சிறக்தவன்‌ 
என்பதும்‌, தாய்மை அன்பும்‌ சோதர உரிமையும்‌ 
உடையவன்‌ என்பதும்‌ வெளிப்படக்‌ காணலாம்‌. இப்‌ 
பாடல்‌ முன்னர்க்‌ குறிப்பிட்ட எளிமை இனிமை ஆழ 
முடைமை என்னும்‌ குணங்கள்‌ அமைந்ததென்பதும்‌ 
எளிதிற்‌ புலள கும்‌. 


இத்தணை அரிய நயங்கள்‌ பல அமைந்த சுவை ஊற்‌ 
றுகிய கம்பராமாயணத்தை ஊன்றிப்‌ படித்து இன்புறு 
தலே சிறந்த முறையாகும்‌. அங்ஙனம்‌ இன்றிச்‌ சிலர்‌ மரபு 
நெறி பிறழப்‌ பொருள்கொண்டு போலி இன்பம்‌ எய்து 
வாரும்‌ சிலர்‌ அரிய பொருளமைந்த பாடல்களை உண்மைப்‌ 
பொருள்‌ காணும்‌ மதுகையீன்‌றிப்‌ பொருள ற்றனவென்று 
புறக்கணிப்பாருமாக உள்ளார்‌. அன்னார்‌ நெறி கம்ப 


| 


tA 


xiv கம்பன்‌ மலர்‌ 


சாமாயண நுண்‌ பொருட்டுறையை அடைதற்கு நேரிய 
தாகாது என்பது அறியத்தக்கது, மற்றெரு சாரார்‌ 
இன்னோரன்ன இலக்கிய இன்பத்தில்‌ ஈடுபடுதற்கு மனம்‌ 
ஒவ்வாமல்‌ வேறு சில பொருந்தாக்‌ காரணங்‌ காட்டி 
வெறுத்து ஓ.துக்கவும்‌ முற்படுகின்றனர்‌. தமிழர்‌ தம்‌ கலைச்‌ 
செல்வங்களை வெறுக்காமல்‌ நன்றாக அறுபவிச்கவேண்டும்‌ 
என்பதே என்‌ வேண்டுகோள்‌. 
அன்பர்களே ! 
இதுகாறும்‌ என்‌ சிற்றுரைக்குச்‌ செவிசாய்த்துப்‌ 
பெருமைப்படுத்திய நுங்கள்‌ எல்லோர்க்கும்‌ என உள 
மார்க்த வணக்கத்தைச்‌ செலுத்துகன் றேன்‌. 
வெண்பா 

ஆன்ற தமிழ்க்கம்பன்‌ அரிய இலக்கியச்சை 

ஊன்றிப்‌ பயில உளமினிக்கும்‌ - தோன்றசுவை 

ஊற்றாகுஞ செஞ்சொல்‌ உரைக்குங்கால்‌ ஈரவினிக்கும்‌ 

ஏற்ற செவியினிக்கு மே, 


கம்‌ பன்‌ 
[கவிமணி தேசிகவிநாயகம்‌ பிள்ளை.]: 


ஆரியம்‌ ஈன்குணர்ந்தோன்‌--தமிழின்‌ 
ஆழம்‌ அளந்துகண்டோன்‌ 

மாரி மழைபோலக்‌-— கவியின்‌ 
மழை பொழிந்திடுவோன்‌. 


அயன்‌ படைப்பினையும்‌— திருத்தி 
அழகு செய்திடுவோன்‌ 

நயம்‌ தெரிந்துக த நடத்தும்‌ 
நாட கக்கவிஞன்‌ 


இந்திர ஜாலமெல்லா பம்‌-— கவியில்‌ 
இயற்றிக்‌ காட்டிடுவோன்‌ 

மந்திரச்‌ சொல்லாலே உள்ளம்‌ 
மயங்கச்‌ செய்திடுவோன்‌. 


(1) 


(2) 


(3) 


கம்பன்‌ மலர்‌ 


உலக உண்மைகளை-- எவரும்‌ 
உணரக்‌ கூறிடுவோன்‌ 

அலகி லாக்கலைகள்‌--உழையும்‌ 
ஆலய மாகிடுவோன்‌. 


பண்டைத்‌ தமிழ்மொழியைப்‌--படி த்துப்‌ 
பக்குவம்‌ செய்துவைத்தோன்‌ 

கண்டின்‌ சுவையெல்லாம்‌-- சொல்லில்‌ 
கனியக்‌ காட்டிடுவோன்‌, 


எவரும்‌ போற்றிடவே--தமிழில்‌ 
இராம கதைபுனைந்தோன்‌ 

புவனம்‌ உள்ளளவும்‌--அழியாப்‌ 
புகழ்‌ வளர்த்திடுவோன்‌. 


விருத்தப்‌ பாவினிலே--கருத்தை 
விளங்கச்‌ செய்தளித்தோன்‌ 

திருத்தம்‌ பெற்றகடை-- தமிழில்‌ 
தெரியக்‌ காட்டிநின்றோன்‌, 


அணி யணியா௧- அணிகள்‌ 
அடுக்கி வைத்திடுவான்‌ 

மணி மணியான--பொருள்கள்‌ 
வாரி வழங்கிடுவான்‌. 


பண்ணுக்‌ கிசைவாக-- விருத்தம்‌ 
பாடி. அளித்திடுவான்‌ 

எண்ணும்‌ கருத்துடனே--சந்தம்‌ 
இசையச்‌ செய்திடுவான்‌. 


(4) 


(5) 


(6) 


(7) 


(8) 


(9) 


கம்பன்‌ 38 


தீது ஈன்மையெலாம்‌— ஆய்ந்து 
தெளியச்‌ சொல்லிடுவான்‌ 
வாதி பிரதிகளின்‌-— வழக்கை 
வரைந்து காட்டிடுவான்‌. (10) 


அரக்கர்‌ கெஞ்சறிவான்‌ முனிவர்‌ 
அகமும்‌ கண்டறிவான்‌ 
குரக்கன்‌ உள்ளறிவான்‌—வேடர்‌ 
குணமும்‌ நன்கறிவான்‌. (11) 


நாடகக்‌ காட்சியெலாம்‌-— கவியில்‌ 
நன்கு காட்டிடுவான்‌ 
பாடகர்‌ போற்றிடவே--இனிய 
பண்கள்‌ தந்திடுவான்‌. (12) 


மூவர்‌ முடிவேந்தா- போற்றும்‌ 
முத்தமிழ்ப்‌ பாவேந்தன்‌ 

தேவி அருள்பெற்றோன்‌--தமிழ்த்தாய்‌ 
செய்தவத்‌ தால்பிறந்தோன்‌, (13) 


தன்று செய்தவள்ளல்‌--சடையன்‌ 
காமம்‌ இப்புவியில்‌ 
என்றும்‌ நின்‌ றிடவே- கவியில்‌ 
இடம்‌ அறிந்தளித்தோன்‌. (14) 


புவிய ரசரெலாம்‌-— நிதமும்‌ 
புகழ்நீது: பாராட்டும்‌ 
கவிய ரசர்தொழும்‌--பெரிய 
கம்ப நாடாள்வான்‌. (75) 


ஜீ கம்பன்‌ மலச்‌ 


கம்பன்‌ கவிவாழ்‌க இராம 
கதை நிதம்வாழ்க 
அம்புவி மீதெங்கள்‌-—அருமை 
அமுதத்‌ தமிழ்‌ வாழ்க! (16) 


(வெண்பா) 


எத்திக்கும்‌ போற்றும்‌ இராமன்‌ திருக்கதையைத்‌ 
தித்திக்கும்‌ செந்தமிழில்‌ செய்தளித்து-- நித்தமுமே 
அப்புவியில்‌ மக்கள்‌ அமுதம்‌ அருந்தவைச்த 

கம்பன்‌ கவியே கவி, (1) 


உள்ளம்‌ மகிழ உரைகா அ௮முதூறக்‌ 

கொள்ளும்‌இரு காதும்‌ குளிரவே-—தெள்ளரிய 
செந்தமிழ்க்‌ கம்பத்‌ திருகாடன்‌ செய்நூலுக்கு 
எந்ததா லாகும்‌ இணை ₹ (2) 


பாரில்‌ பெயரோங்கு பன்மொழிக்கும்‌ நாணாது 

நேரில்‌ நிமிர்ந்துதமிழ்‌ நிற்பதுதான்‌ சீருயர்ந்து 
ஏறுபுகழ்க்‌ கம்பன்‌ இராமகதை யால்வந்த 
வீறுகொண்‌ டென்று விளம்பு. (8) 


கம்பர்‌ காட்டும்‌ 
ஒழுக்க நெறிகளிற்‌ இல 


[நாவலர்‌ பண்டித ந. மு. வேங்கடசாமி நாட்டார்‌.] 


நாவலம்‌ இவிலே பண்டுதொட்டுப்‌ பயிற்ச மிக்குடை 
யன பாரத இராமாயணக்‌ கதைகள்‌. வடமெொழியிலே 
வான்மீயொர்‌ இயற்றிய இராமாயணந்தான்‌ ஆதி காவிய 
மாக உள்ளது. தமிழ்‌ காட்டிலே இராமாயணக்‌ கதை 
பண்டே பயின்றுளதென்பது, *“வென்வேற்‌ கவுரியர்‌ 
தொன்மூது கோடி, முழங்‌ ரும்‌ பெளவம்‌ இரங்கு முன்‌ 
நறை, வெல்போர்‌ இராமன்‌ அருமறைக்‌ கலித்த, பல்வீழாலம்‌ 
போல, ஓலியவீர்‌ தன்றிவ்‌ வழுங்க லூரே?' (அகம்‌ 70), 
ஈ மேம்படு சிறப்பி ளருங்கல வெறுக்கை, தாங்காது பொழி 
தந்‌ தோனே அதுகண்டு இலம்பா டும$த வென்‌ னிரும்பே 
ரொக்கல்‌, வீரற்செறி மரபின செவித்தொடக்‌ குகரும்‌, 
செவித்‌ தொடர்‌ மரபின விரற்செறிக குரும்‌, அரைக்‌ 
கமை மரபின மிடற்றியாக்‌ குரும்‌, மிடற்றமை மரபின 
அரைக்கியாக்‌ குரும்‌, கடுந்‌ தற லிராமனுடன்புணர்‌ சீதையை 
வலித்தகை யரக்கன்‌ வெளிய ஞான்றை, நிலஞ்சேர்‌ மதரணி கண்ட 


6 கம்பன்‌ மலர்‌ 


குரங்கின்‌, செம்முகப்‌ பெருங்கை யிழைப்பொலிர்‌ தாஅங்கு, 
அறாஅ வரு௩கை யினிதுபெற்‌ நிகுமே”'(புறம்‌. 878) என்‌ 
பன ஆதி சங்கச்‌ செய்யுட்களாலும்‌, பழங்‌ காப்பியமாகிய 
சிலப்பதிகார த்தில்‌, “பெருமகன்‌ எவ லல்ல தியாங்கணும்‌, 
அரசே தஞ்சமென்‌ றருங்கா னடைந்த, அருந்திறல்‌ பிரிந்த 
வயோத்தி போல'' எனவும்‌, “தாதை யேவலின்‌ மா துடன்‌ 
போகக்‌, காதலி நீங்கக்‌ கடுந்துய ருழக்தோன்‌, வேதமுதல்‌ 
வற்‌ பயந்தோனென்பது, நீயறிந்‌ தலையோ!”' எனவும்‌; 
“தம்பியொடுங்‌ கான்போர்து...... தொல்லிலங்கை கட்ட 
மித்த, சேவகன்‌ '' எனவும்‌ வந்தருத்தலானும்‌ அறியப்படும்‌. 
மற்றும்‌ புறத்திரட்டிலுள்ள ஆசிரிய மாலைச்‌ செய்யுட்கள்‌ 
முதலியவற்றிலிருந்து சங்ககாளிலேயே தமிழ்‌ இராமா 
யணம்‌ ஓன்று வழங்கி வந்ததெனவும்‌ கருதப்படுகிறது. 
பின்னர்‌ இடைக்‌ காலத்தில்‌ ௪. பி, பன்னிரண்டாம்‌ 
தூற்றுண்டில்‌ விளங்கிய பெருங்‌ கவி வேந்தரர௫இிய கம்பர்‌ 
தம்‌ காலத்துக்கேற்ற விருத்தயாட்பினாலே இராமா 
யண த்தை இயற்றிக்‌ காப்பியவரசாகத்‌ திகழுமாறு செய்‌ 
தார்‌. “ஒன்றா வுலகத்‌ துயர்ந்த புகழல்லாற்‌, பொன்றாது 
நிற்பதொன்‌ றில்‌'' என்னும்‌ பொருளுரைக்கேற்ப அவரது 
உயர்ந்த புகழ்‌ உலகமுள்ள அளவும்‌ பொன்றாது நிற்கு 
மென்பத ற்கு ஐயமில்லை. அவரது காப்பியமும்‌ அன்னதே. 
* இவ்வுலக முழுதும்‌ ஆளும்‌ அரசாட்சியைப்‌ பெற்றாலும்‌ 
வானுலக அரசாட்சியைப்‌ பெற்றாலும்‌ அவற்றானெல்லாம்‌ 
இராம கதையைக்‌ கம்பநாடன்‌ கவிதையால்‌ நுகர்ந்து 
களிட்பதபோலக்‌ கற்றோர்க்கு இதயங்‌ களியாது' என 
ஒருவர்‌ கூறியது அவரது உள்ளத்தே பொந௩்கி யெழுந்த 
உணர்ச்சியை உள்ளவாறு வெளிப்படுத்ததேயாகும்‌, *திரு 
மால்‌ பாற்கடலைக்‌ கடைந்து வானோர்க்கு. அமிழ்தம்‌ ஈம்‌ 
ததுபோலக்‌ கம்பநாடுடைய வள்ளல்‌ தமிழ்க்‌ கடலைக்‌ 
கடைந்து மக்களுக்கு அமிழ்தம்‌ ஈந்தார்‌' என ஒருவர்‌ - 


கூறுனா. 


ஒழுக்க நெறிகளிற்‌ சில 7 


அங்ஙனமே நுண்ணறிவுடைய புலவர்கள்‌ கம்ப 
சாமாயணமாகிய கடலைக்‌ கடையின்‌ தம்மைக்‌ கணிட்பரிக்‌- 
கும்‌, அணி செய்யும்‌, ஈன்னெறிப்படுத்தும்‌, நிலை பெறுவிக்‌. 
கும்‌ எத்தனேயோ அரும்பொருள்களைக்‌ காணா_கிற்பம்‌. 


சுருங்கிய அறிவும்‌ ஒடுங்கிய வலியுமுடைய யான்‌ என்‌ 
னியல்புக்‌ கேற்ப அறிந்த ஒழுக்க நெறிகளில்‌ ஒன்றை 
மட்டும்‌ ஈண்டுக்‌ கூறுவானமைந்தேன்‌. கம்பர்‌ தமிழ்க்‌ 
கடலைக்‌ கடைந்து அழுத மீந்தார்‌ ஏன்‌ றவர்‌ ஓருண்மையை 
வெளிப்படுத்தாராவர்‌. அவ்வுண்மையாவது கம்பர்‌ தமிழ்‌ 
நூல்கள்‌ வாயிலாகவும்‌ அனகா அறிந்த தமிழ... 
ருடைய பழக்க வழக்கங்களையும்‌" நாகரிகத்தை [ம்‌ கெரள்‌ 3 
கைகளையும்‌ வெளியிட்டுள்ளார்‌ என்பதே. 


கவிகள்‌ தம்‌ காப்பியத்தை நடத்திச்‌ செல்லுகையில்‌ 
கதைக்குரியவர்களின்‌ ஓழுகலாறு வாயிலாகவோ, அன்‌ 
னோர்‌ ஒருவர்க்கொருவர்‌ அறிவுறுத்துதல்‌ வாயிலாகவோ 
உலக மக்கள்‌ அறிந்து பயனடையக்கூடிய பல உண்மை 
களை வெளிப்படுத்துதல்‌ இயல்பு. அவ்வுண்மைகளே காப்‌ 
பியத்தின்‌ பண்பாகும்‌. அதனைப்‌ பாவிகம்‌ என்பர்‌ அணி 
நூலார்‌. அரசர்‌-குடிகள்‌, பெற்றோர்‌-பிள்ளைகள்‌, ஆரி 
ரியர்‌-மாணாக்கர்‌, தமையன்‌-தம்பி, காதலன்‌-காதலி என்‌ 
போர்‌ ஒருவர்க்கொருவர்‌ எத்தகைய அன்பும்‌ அருளும்‌ 
உடையரா யிருக்கவேண்டுமென் பதும்‌, எவ்வா ஈடந்து 
கொள்ள வேண்டுமென்பதும்‌, வியப்பும்‌ மகிழ்ச்சியு மடை 
யும்‌ வண்ணம்‌ கம்பரால்‌ . வெளிப்படுத்தப்‌ பெற்றுள்‌ 
ளன. மற்றும்‌, ௩ட்பினர்‌ திறத்து எங்ஙனம்‌ அன்பு செய்ய 
வேண்டுமென்பதனையும்‌ பகைவரிடச்தும்‌ கருணைகாட்ட 
வேண்டுமென்பதனையும்‌ அவர்‌ வெளிப்படுத்தி யுள்ளார்‌. 


கம்பர்‌ காட்டிய இத்தகைய ஒழுக்க நெறிகளெல்லாம்‌ 
குடிப்பிறந்தார்மாட்டு இயல்பாக அமைவன என்பது, 


ச 


8 கம்பன்‌ மலச்‌ 
திருக்குறளிற்‌ குடிமையென்னும்‌ அதிகாரத்‌ தரனும்‌ 
நாலடியாரிற்‌ குடிப்‌ பிறப்பு என்னும்‌ அதிகாரத்தானும்‌ 
புலனாம்‌. 


ககைமீகை யின்சொல்‌ இகழாமை நான்கும்‌ 
வகையென்ப'வாய்மைக்‌ குடிக்கு 

இருக்கை யெழலும்‌ எதிர்செலவும்‌ ஏனை 
விடுப்ப வொழிதலோ டன்ன குடிப்பிறந்தார்‌ 
குன்று வொழுக்கமாக்‌ கொண்டார்‌. 


என்பன காண்க. 


இனி, கம்பர்‌ வாய்மொழியிற்‌ சிறிது சுவைத்து இன்‌ 
புறுவோம்‌. மிதிலா ஈகரத்தில்‌, சனகர்பெருமான்‌ வேள்‌ 
வியை முடித்துவீட்டு மணிமண்டபத்தில்‌ வீற்றிருக்கின்ற 


னன்‌. கெளசிக முனிவர்‌. இராமனுடைய வரலாற்றைச்‌ 
சொல்லி முடித்த பின்னர்‌, சதானந்தர்‌ சீதையின்‌ வர 
லாற்றையும்‌, சிவதநுசை வளைத்தாற்கே அவள்‌ உரியா 
ளென விதித்தருப்பதனையும்‌, சதையைக்‌ காதலித்த நில 
வேந்தரெல்லாரும்‌ அவ்வில்லை வளைக்கலாற்றுது ஒழிந்த 
தனையும்‌ தெரிவித்து, “அன்றுமுதல்‌ இன்றளவும்‌ ஆரும்‌ 
இந்தச்‌ சிலையருகு சென்றுமிலர்‌ ; போயொளித்தார்‌ ; என்‌ 
றும்‌ இனி மணமும்‌ இல்லையென்றிருந்தேம்‌; இவன்‌ 
வளைப்பின்‌ சதையின்‌ நலம்‌ பழுதாகாது”' என்று கூறி 
முடித்தார்‌. உடனே கெளசிகர்‌ கருத்தின்படி இராமன்‌ 
வில்வளைக்கப்‌ புகுதலை அள்ளுது தீஞ்சொற்‌ கவிதையால்‌ 
கம்‌ அகக்கண்முன்‌ கம்பர்‌ காட்டுகின்றார்‌: 


நினைந்தமுனி பசர்ந்தவெலாம்‌ நெறியுன்னி அறிவனுர்‌ தன்‌ 
புனைம்தசடை முடிதளக்கிப்‌ போரேற்றின்‌ முசம்பார்த்தான்‌ 
வனைந்தனைய திருமேனி வள்ளலும்‌ அம்‌ மாதவத்தோன்‌ 
நினைந்தவெலாம்‌ கினைந்தம்த ரெடுஞ்லையை நோக்கினான்‌. 


இழுக்க கெறிகளிற்‌ சில 9 


இதில்‌ முனியென்றது சதானந்தரை. அறிவன்‌ என்‌ 
மது கெளசிகரை. சதானந்தர்‌ நினைந்து பகர்ந்ததுபோல 
வும்‌, அறிவின்‌ நெறி யுன்னி முடிதுளக்யெபோலவும்‌ 
இராமன்‌ மாதவத்தோன்‌ நினைந்தவற்றை யெல்லாம்‌ 
நினைந்து சிலையை நோக்யெது போலவும்‌, கம்பரும்‌ சொ ற்க 
ளெல்லாம்‌ நோக்குடை யவாக நினைந்தே இச்‌ செய்யுளை 
ஆக்கியுள்ளனர்‌. தக்கன்‌ வேள்வி தகர்த்த முக்கணான்‌ 
வில்லை, நிலைவேந்தரெல்லாரும்‌ அருகு திரிதற்கும்‌ அஞ்சி 
ஒதுங்கிய வில்லை அறுபதினாயிரர்‌ அளவிலாற்றலர்‌ 
ச௬பந்துவந்த வில்லைப்‌ பன்னீராட்டைப்‌ பிராயத்தனாகிய 
இராமன்‌ வளைக்குமாறு பணித்தல்‌ ஒல்லுமோ' என 
ஆசங்கியாவாறு செய்வது *அறிவின்‌' என்னுஞ்‌ சொல்‌ 
லாகும்‌. அவன்‌ *மறுவல்‌ செய்தி மூவகைக்‌ காலமும்‌, 
நெறியின்‌ ஆற்றிய அறிவன்‌' ஆகலின்‌, இராமனுடைய 
எல்லையில்லா ஆற்றலை அறிவன்‌, மேல்‌ நிகழ்வனவற்றை 
யெல்லாம்‌ அறிவன்‌ என்பார்‌ அறிவினும்‌ என்றார்‌. அவன்‌ 
நன்றாக நினைந்து, தான்‌ ஒப்பனை செய்து முடித்த சடை 
முடியைத்‌ துளக்னொனாம்‌. துளக்குதல்‌ - குலுக்குதல்‌, 
அசைத்தல்‌, அதன்‌ பொருளை என்னென்று கரைப்பது! 
நாமும்‌ தளககிப்‌ பார்க்கலாம்‌ என்றால்‌ சடைமுடி யில்லை; 
குடுமிதானும்‌ இல்லையாயிற்று. இராமனது பேராற்றலை 
உணர்ந்த உள்ளக்‌ கிளர்ச்சியை வெளிப்படுத்துவதாக காம்‌ 
ஒருவாறு பொருள்‌ கொள்வோம்‌. முடிதளக்கப்‌ போரேற்‌ 
றின்‌ முகம்‌ பார்த்தான்‌. ஒரு சொல்லினும்‌ ஒரு சொல்‌ 
ஒரு படி விஞ்சியே காணப்படு தது. இராமனை ஈண்டுப்‌ 
போரேறு என்றதும்‌ சிந்திக்கற்பாலது! தயரதன்பால்‌ 
இராமனைக்‌ கையடையாகப்‌ பெற்றுவந்த முனிவன்‌ இப்‌ 
பொழுது வில்லை வளைக்குமாறு அவனுக்குக்‌ கட்டனை யீடு 
கின்றான்‌. எங்ஙனம்‌ ? சடைமுடியைத்‌ துளக்கி இராமன்‌ 
முகத்தைப்‌ பார்த்தான்‌; அவ்வளவே. “முகம்‌ நோக்கி 
நிற்க அமையும்‌ ௮5ம்கோசகி, உற்ற துணர்வார்ப்‌ பெறின்‌” 


10 கம்பன்‌ மலர்‌ 


என்றார்‌ வள்ளுவனாருப்‌. அறிவன்‌ இராமன்‌ முகத்தை 
கோக்க, இராமன்‌ வில்லை நோக்கினான்‌; யாதொரு குறிப்பு 
மின்றி வில்லை நேர்க்கனா னல்லன்‌ ; மாதவத்தோன்‌ 
நஙீனை ந்தவ ற்றையெல்லாம்‌ நினைந்து வில்லை நோக்கினா னம்‌ 
மாதவன்‌ என்ன என்ன நினைந்தானென்று நாம்‌ எங்ஙனம்‌ 
அறிவோம்‌/ இங்ஙனம்‌ குறிப்பினாற் கூறிக்‌ கற்பார்‌ மனத்‌ 
தில்‌ ஆராய்ச்சியைத்‌ தோற்றுவிப்பது கம்பர்‌ இயல்பாகக்‌ 
காணப்படுகிறது. முன்னர்‌. 


போதக மனையவன்‌ பொலிவு ரோக்‌ அவ்‌ 
வேதனை வருகின்‌ ற வில்லை சோக்கித்சன்‌ 
மாதினை ரோக்குவான்‌ மன த்தை நோக்கிய 
கோதமன்‌ காதலன்‌ கூறன்‌ மேயினான்‌. 


என்று இவ்வாறே கூறியிருப்பதும்‌ காண்க. கண்ணிஞ 
இரைக்கும்‌ மன்னர்கள்பா லும்‌, அவரனைய பெருமக்கள்‌ 
பாலும்‌ : பயன்‌ றவராகலின்‌, கம்பருக்கு இவ்வாற்றல்‌ 
இயல்பின்‌ அமைந்ததுபோலும்‌. கெளசிக முனிவன்‌ 
நினைந்தவற்றை காம்‌ நன்கறியோமாயினும்‌, இரான்‌ 
நன்கறிந்தானென்பது நினைந்தவெலாம்‌ நினைந்து என்ப 
தனாற்‌ போதருகன்ற.2. எனபவ குறிப்பறியும்‌ அவனது 
பேராற்றல்‌ இனிது வீளக்கமாம்‌. 


இனி, வணைக்தனைய இருமேனி வள்ளம்‌ என இச்‌ செய்‌ 
யுளில்‌ இராமன்‌ கூறப்படுகன்றான்‌. இதன்‌ பொருள்‌ 
சித்திரத்தில்‌ எழுதினாற்போலும்‌ சிறந்த அழகுடையவன்‌ 
என்பதுதானே) என்னில்‌, அன்று; நிந்திக்குமிடத்தும்‌, 
*ஒஓவியத்தெழுத வொண்ணா உருவத்தாய்‌” என வாலியாற்‌: 
கூறப்பெற்ற இராமனது திருமேனி யழகை ஓவியம்‌ 
போலும்‌ அழகு என சஈண்டுரைப்பதிற்‌ சிறப்பொன்று 
மில்லை. இராமனது ஓழகலாறு ஒன்று இதிற்‌ காட்டப்‌ 
படுகின்றது. அதனை த்‌ தெரித்தற்கே இச்‌ செய்யுள்‌ ஈண்டு: 


ஒழுக்க நெறிகளிற் சில 2 


எடுத்துக்‌ கொள்ளப்‌ பெற்றது. ஓவியம்‌ அல்லது ஓவியப்‌ 
பாவை அசைவற இருத்தல்போல அசைவின்றி இருந்த 
அழகிய மேனியையுடையவன்‌ என்பது இதிற்‌ கருதப்‌ 
பட்ட பொருளாகும்‌. மாணாக்கரியல்பு உணர்த்துமிடத்தில்‌ 
“சித்பிரப்‌ பாவையி னத்தக வடங்க'' எனப்‌ பிறர்‌ கூறு 
மாறும்‌ காண்க. முனிவரும்‌ மன்னரும்‌ முதலாய பெரி 
யோரகள்‌ கூடியிருக்கும்‌ பேரவையில்‌, ''தந்தை நீ தனித்‌ 
தாயும்‌ நீ" எனச்‌ கூறித்‌ தந்தையால்‌ ஒப்பிக்கப்‌ பெற்ற 
மையாலும்‌, மந்திரம்‌ முதலாயின அருளினமையா லும்‌ 
தனக்குத்‌ தந்தையும்‌ தாயும்‌ குரவனுமாக விளங்கும்‌ 
கெளசிகர்‌ திருமுன்பு தான்‌ எவ்வளவு அடக்கத்துடன்‌ 
இருக்கவேண்‌ டுமென்பதனை ஓர்ந்து இராமன்‌ அமைந்‌ 
திருந்ததனை “வனைந்தனைய திருமேனி என்பதனாற்‌ கம்பர்‌ 
குறிப்பிட்டார்‌ என்க. அடக்கத்திலும்‌ பல வகையண்டு, 
இராமனுடைய அடக்கமோ உள்ளக்‌ களர்ச்சியோடும்‌ 
பெருமித த்தோடும்‌ கூடியதென்பது 'போரேறு' என்பத 
னாற்‌ பெற்றாம்‌. அத்தகைய அடக்கத்தோடும்‌ யாது செய்‌ 
தான்‌ இராமன்‌ என்னின்‌, கெளசிகருடைய குறிப்பை 
எதிர்கோக்கி, அவரது முகத்தைப்‌ பார்த்தவண்ணமாக 
இருந்தானென்க. இவ்வாற்றால்‌ ஆசான்‌ முதலான ஆன்‌ 
நறோர்கள்‌ முன்னிலையில்‌ அடங்கி யிருத்தலும்‌, கூறாமை 
நோக்கிக்‌ குறிப்பறிதலும்‌, அறிந்து வீனைசெய்தலும்‌ 
போல்வன நன்மக்களுடைய ஓழுகலாறுகளாமென்க, 


இச்‌ செய்யுள்‌ கம்பருடைய நாடகத்தில்‌ ஓர்‌ சிறந்த. 
காட்சியாகும்‌; அவருடைய ஓவியங்களில்‌ அமைதியும்‌ 
பெருமிதமும்‌ சூழ்ச்சியம்‌ நிறைந்ததோர்‌ உயிரோவிய 
மாகும்‌. சுருக்கமும்‌ தெஜிவம்‌ இனிமையுமுடைய செஞ்‌ 
சொற்‌ கவி யின்பத்தைப்‌ பலகாலும்‌ சிந்தித்து இன்‌ 
புறுதலன்றி, அதனை இப்பெற்றியதென எங்ஙனம்‌ 
எடுத்துரைக்கலாகும்‌! 


கம்பனும்‌ தமிழும்‌ 
[ராவ்சாஹேப்‌ எஸ்‌. வையாபுரிப்பிள்ளனை.] 


(,சமிழாராய்ச்சித்‌ துறைத்‌ தலைவர்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ ) 


விச்‌ சத்‌ ரவம்த்து யென்று கம்பனுக்குப்‌ பட்டஞ்‌ 
சூட்டினர்‌ ஈம்‌ மூதாதையர்‌. உலக மதா கவிகளுள்‌ 
அவன்‌ ஒருவன்‌ என்று தற்காலத்து அறிஞர்களுள்‌ ஒரு 
சாரார்‌ மதிப்பிடுகன்‌ றனர்‌. இட்பெரும்‌ பதவியை அவன்‌ 
அடைதற்கு எத்தனையோ அரிய இயல்புகளும்‌, பக்குவ 


நிலைகளும்‌ தணைபுரிக்திரு த்தல்‌ வேண்டும்‌. தலாவதாக, 
[ச்‌ /னுக்‌எ இயற்கையிலே அமைந்த பேரறிவு. பெறல்‌ 
| கவித்வசக்‌இ முதலியன. இவற்றை அடுத்துச்‌ செயற்‌ 
கையில்‌ அவன்‌ பெற்றுள்‌ பெருங்‌ கலவி, கேள்‌ 
| முதலியன. இரண்டாவ, அவன்‌ வாழ்ந்த காலத்துஃள 
| அரசியல்‌, நிலை, சமுதாய நிலை, கல்விநிலை, இலக்டிய சிலை, 
| தமிழ்நிலை முதலியன. இப்பல்வேறு நிலைகளும்‌ பலநூறி 
முண்டுகளாக நிகழ்ந்து வந்தபரிணாமங்களின்‌ விளைவுக 
ளாகும்‌. இந்கிலைகளீல, சில கூறுகள்‌ துணையாய்‌ அமைந்‌ 
இருக்க வேண்டும்‌; ல பகையாய்‌ எக்க 
வேண்டும்‌. தணையை வளம்படுத்தி, பகையைப்‌ புறங்‌ 
கண்டு, தனது பேரா ற்றலை அவன்‌ நிலையிட்டிருக்க வேண்‌ 
டும்‌. இங்கே, தமிழ்‌ காலக்கிரமத்தில்‌ வளர்ந்து கம்பன்‌ 
காலத்தே பக்குவமற்ற வரலாறும்‌, அவன்‌ கையாண்ட 


கம்பனும்‌ தமிழும்‌ 18 


தமிழினது இயல்பும்‌ பற்றிக்‌ கூறுவதே எனத நோக்க 
மாகும்‌. 


நமக்குக்‌ கிடைத்துள்ள தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மிகப்‌ 
பழமையானவை சங்க நூல்களாம்‌. இவற்றில்‌ காணும்‌ 
தமிழைக்‌ குறித்துக்‌. கூறுவதன்‌. முன்னம்‌ சில போலி 
இலக்கியங்களைக்‌ குறித்துச்‌ சில சொல்ல வேண்டுவது 
அவசியம்‌. சுமார்‌ 50 ஆண்டுகளுக்கு முன்னர்‌, பண்டைத்‌ 
தமிழ்‌ இலக்கியங்கள்‌ மீது ஈம்மவர்கள்‌ பேராவல்‌ கொண் 
டிருந்தனர்‌. இவ்‌ ஆவலைக்‌ கண்டு, சில நூல்களை ஒரு சிலர்‌ 
புதிமனவாகப்‌ புனைந்து ஈம்‌ மூதாதையர்கள்‌ தலைமீது 
சுமத்தலாயினர்‌. அவற்றுள்‌ ஒன்று 'செங்கோன்றரைச்‌ 
செலவு' என்பது. இது தலைச்‌ சங்கத்து நூலாம்‌ ! தாப்‌ 
புலிப்பா என்ற யாப்பு வகையில்‌ இயன்ற தாம்‌! டெமி 16- 
அளவில்‌ 8-பக்கங்கள்‌ கொண்டதாய்‌ இது வெளியிடப்‌ 
பட்டது. இக்கற்பித நூலையும்‌ இதன்‌ தமிழையும்‌ தமிழ்‌ 
அறிஞர்கள்‌ ஒப்பியதே இல்லை. இங்ஙனமே மஹேஞ்ச 
தடோவின்‌ அகழ்‌ பரிசோதனையில்‌ டைத்த வரிக்கோவை 
களைத்‌ தமிழாகக்‌ கொண்டு அவற்றில்‌ சில குறட்பாக்கள்‌ 
உள்ளன என்று செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ ஓர்‌ அறிஞர்‌ 
எழுதினர்‌; அவர்‌ தம்‌ கொள்கைக்கு அவர்‌ தாமே சான்று; 
வேறு சான்று இல்லை. பண்டை யெழுத்தாராய்ச்சியாள 
ரில்‌ எவரும்‌ அதனை ஒப்புக்கொண்டது இல்லை. அவ்‌ 
அறிஞர்‌ கொடுத்துள்ள குறட்பாக்களை நோக்குபவர்கள்‌ 
அவற்றைத்‌ தமிழென்று சொல்லவும்‌ துணியமாட்‌ 
டார்கள்‌. இவ்வகை ஆராய்ச்‌? 3வடிக்கைகளை உண்மை 
யெனக்‌ கொண்டு மயங்கலாகாது. இவற்மை அறவே 
ஓதுக்கு தல்‌ வேண்டும்‌. 


இல்லை என்று எண்ணுவது தவறு, தொல்காப்பியர்‌ 


சங்க நூல்களுக்கு முன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
பண்ணத்தி முதலிய செய்யுளின்‌ வகைகளைக்‌ கம்பர்‌ 


14 கம்பன்‌ மலர்‌ 


கின்றனர்‌. அவை இக்காலத்து மறைந்து விட்டன. 

பெரும்பாலும்‌ அவை சங்க நூல்களுக்கு முற்பட்டன 

என்று கொள்ளலாம்‌. அவற்றைக்‌ குறித்து யாதொரு 

விவரமும்‌ அறியப்படாமையால்‌, அவற்றையும்‌ ஈண்டு 
| நாம்‌ ஒதுக்கு வைக்க வேண்டியதே. 


மிகப்‌ புராதனமான தமிழின்‌ இயல்புகள்‌ யாவை 
யென்று இனி நோக்குவோம்‌. இவ்வியல்புகள உணர்‌ 
வதில்‌ செய்யுட்‌ பொருளை அறவே ஒதுக்க தல்‌ வேண்டும்‌. 
செய்யுள்‌ வகையையும்‌ சிறிதஎ வுதான்‌ கவனித்தல்‌ கூடும்‌: 
தமிழின்‌ போக்கைச்‌ செய்யுள்வகை ஓரளவு நெறிப்‌ 
படுத்துமாகலின்‌, ஒரு பழந்‌ தமிழ்ச்‌ செய்யுளை எடுத்துக்‌ 
கொள்வோம்‌, இச்செய்யுள்‌ புறநானூ ற்‌.றிலே வருவது. 
யாழொடும்‌ கொள்ளா, பொழுதொடும்‌ புணரா, 
பொருளொடும்‌ வாரா, ஆயினும்‌ தந்தையர்க்கு 
அருள்வர்‌ தனவால்‌ புதல்வர்‌ தம்‌ மழலை ; 
என்வாய்ச்‌ சொல்லும்‌ அன்ன, ஒன்னார்‌. 
கடிமதில்‌ அரண்பல கடந்த 
நெடுமான்‌ அஞ்சிரீ அருளன்‌ மாறே. (92) 
ஓளவையார்‌ பாடிய இப்பாட்டின்‌ தமிழைக்‌ கூர்ந்து 
நோக்கின்‌ சில தனி இயல்புகள்‌ புலப்படுகின்றன. முத 
லாவது "அனைத்தும்‌ தமிழ்ச்‌ சொற்களாகவுள்ளன : வட 
சொல்‌ ஒன்றேனும்‌ காணப்படவில்லை. இரண்டாவது, 
£அன்ன' என்பதனாற்‌ பெறப்படும்‌ உவமம்‌ தவிர பிற 
*“அணியாதும்‌ இல்லை. மூன்றாவதாக இசையோடு பாடப்‌ 
பெறுந்தன்மை இங்குக்‌ காணுமாறு இல்லை. கான்காவது, 
தமிழிற்கு இயல்பாய்‌ அமைக்த டிநேரிய பெருமித கடை 
யோடு சொற்கள்‌ செல்லுகின்றன. ஐந்தாவதாக இயற்‌ 
கையான பேச்சிலுள்ள இயற்கை யோசையோடு (sறeech 
ரhyரஙm) செய்யுள்‌ கடை அமைந்துள்ளது. ஆறாவதாக, 


சொல்லும்‌ பொருளும்‌ ஒருங்கியைந்து சென்று, பொருள்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌ 15 


முடிந்த இடத்துச்‌ சொல்லும்‌ முடிந்து நின்று, உயீர்‌ 
நிலையாகவுள்ள பொதுக்‌ சருத்திற்குத்‌ தக்க சொற்களே 
செய்யுளிர்‌ பயின்று வந்துள்ளன. 

இங்கே குறித்த இயல்புகள்‌ சங்கச்‌ செய்யுட்கள்‌ 
அனைத்திலும்‌ காணப்‌ டும்‌ என்டது எனது கருத்தன்று. 
பெரும்பான்மை பற்றியே இங்குக்‌ கூறியது, குறைந்த 
அடிகளையுடைய செய்யுட்களில்‌ இவ்‌ இயல்புகள்‌ பெரிதும்‌ 
காணப்படும்‌. நிமிர்ந்த அடிகளையுடைய செய்யுட்களில்‌ 
இவை ஓரளவில்தான்‌ உள்ளன. சங்கச்‌ செய்யுட்களில்‌ 
மிகப்‌ பழமையானவை தோன்‌ i 


தலிரண்டு நூற்றாண்டுகள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. இக்‌ 
கால சதல அட சொற்கள்‌ அருகில்‌ செய்யுட்களில்‌ 
வந்துள்ளன. ஓட்டு. முதலிய ஒரு சில அணிகளும்‌ அங்‌ 
கங்கே காணலாம்‌. 


வெகு விரைவிலே பாடப்‌ பெறுந்தன்மை தமிழ்ச்‌ 
செய்யுட்கள்‌ சிலவற்றிற்கு அமைவதாயிற்று, கலிப்பா 
இங்ஙனம்‌ இசையோடு பாடப்பெறுட்‌்‌ தனமை வாய்ந்த 
தால்‌, இதனை 'முரற்கை' மென ஈம்‌ மூதாதையர்கள்‌ 
வழங்கினர்‌. செய்யுள்‌ வரலாற்றில்‌ அகவலும்‌ வெண்பா 
வும்‌ முற்படத்‌ தோன்‌ நியன, கலியும்‌ வஞ்சியும்‌ பிற்பட்‌ 
டெழுந்தன வெனச்‌ சில ஆராய்ச்சியாளர்‌ கருதுவது மேற்‌ 
கூறிய நெறியே நோக்கிலும்‌ உண்மையா தல்‌ காணலாம்‌. 
செய்யுளினங்களில்‌ தாழிசை என்ற பெயரும்‌ இங்குக்‌ 
கூறியதனையே வற்புறுத்தும்‌, கலித்தொகையில்‌ தாழி 
சைப்‌ பகுதிகளெல்லாம்‌ இசையோடு நன்றாகப்‌ பாடுதம்‌ 
கமைந்த பகுதிகளேயாம்‌. உதாரணமாக, 

ஆய்‌.தூவி யணமென அணிமயிற்‌ பெடையென ச்‌ 

தூதுணம்‌ புறவென த்‌ துதைந்தஙின்‌ எழில்நலம்‌ 

மாதர்கொள்‌ மான்ரோக்கின்‌ மடால்லாய்‌ நிற்கண்டார்ப்‌ 


பேதுதூஉம்‌ என்பதை அறிதியோ? அறியாயோ? (கவி, 56) 


16 கம்பன்‌ மலர்‌ 


என்பதைப்‌ பாடி. கோக்குக. நம்முன்னோர்கள்‌ மிகப்‌ பூர்வ 
காலந்‌ தொட்டே இசை முதலிய கலைகளைப்‌ போற்றியவர்‌ 
கள்‌. யாழ்‌ முதலிய இசைக்‌ கருவிகள்‌ மிகப்‌ பழைய தமிழ்‌ 
நூல்களிலேயே காணப்படுகின்றன. ஆடுதலும்‌ பாடுத 
லும்‌ அவர்கள்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. அரசர்கள்‌, குறு 
நில மன்னர்கள்‌ முதலியோர்களைப்‌ புகழ்ந்துபாடிப்‌ பரிசில்‌ 
பெற்று வாழ்ந்து வந்த ஓர்‌ இனத்தவர்‌ முற்காலத்து இருந்‌ 
தனர்‌. 'பாணர்‌? என்று அவர்களை வழங்க வந்தனர்‌. 
அவர்கள்‌ பாடிய இசை வகை இக்காலத்து நம்மால்‌ 
முழுவதும்‌ அறியக்கூடவில்லை. எனினும்‌ அதுபற்றி 
அறிய விரும்புவோர்க்கு அங்கங்கே குறிப்புக்கள்‌ இடைக்‌ 
இன்றன. இசைகள்‌ 'பண்‌' என வழங்கிவந்தன. ஜந்து 
நிலம்பற்றி இவை வகைப்படுத்தப்பட்டன. பண்டைப்‌ 
பழங்‌ காலத்தில்‌ இவ்‌ இசைகள்‌ விரிவீன்றி எளியனவாய்‌ 
அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 

இக்காலத்திற்குப்‌ பின்‌ வடகாட்டு மக்களது கூட்‌ 
டுறவு பெருகத்‌ தொடங்கிற்று. இதன்‌ பயனாக வட 
சொற்கள்‌ தமிழில்‌ புகத்தொடங்கன. புது வரவினால்‌ 
விளை நீத ஈன்மைகளை இனி நோக்குவோம்‌. 

வடமொழிக்‌ _கலப்பனாலே தனித்‌ 'கமிமினுடைய 
ஓலித்‌ தன்மை கெஒழ்ச்சிய ற தமிழ்‌ மொழியின்‌ ஓ 
வேற்று மொழியின்‌ ஒலியோடு இயைந்து செல்ல முயன்று, 
தானும்‌ சிறிது வேறுபட்டு, வேற்றொலியையும்‌ சிறிது 
வேறுபடுத்தி, இரண்டும்‌ நெருங்க இழைந்து ஒன்று 
பட்டன. இவ்வொன்றுபட்ட நிலையைக்‌ கலவை யுலோ 
கத்திற்கு ஒப்பாகச்‌ சொல்லலாம்‌. (உலோகங்கள்‌ தனித்‌ 
திருக்கும்‌ நிலையில்‌ அத்தனையாகப்‌ பயன்‌ படுவதில்லை. 
ஆனால்‌ பிற உலேரகங்களோடு கலந்து நிற்கும்‌ கலவை 
நிலையில்‌ பல புதுத்‌ தன்மைகளைப்‌ பெற்றுப்‌ பல கருவி 
களைச்‌ செய்த ற்குப்‌ பெரிதும்‌ பயன்படுகன்‌ றன. )இதனைப்‌ 


கம்பனும்‌ தமிமும்‌ 17 
போன்றே தனிநிலையிற்‌ காட்டிலும்‌ கலப்பு நிலையில்‌ 
தமிழ்‌ முன்னையினும்‌ சிறந்ததொரு கருவியாக மாறிற்று. 
புறவுலகப்‌ பொருள்பற்றிய கருத்துக்களோடு (Oஸjective) 
அகவுலகட்‌ பொருள்களை (Sயஸjeciive.) வெளியிடுந்‌ தன்‌ 
மையும்‌ இக்கலப்பு நிலையில்‌ பெருக்கமுற்றது. 

இங்ஙனம்‌ உணர்த்தும்‌ ஆற்றல்‌ மிகுந்தது ஒரு 
நன்மை. பிறிதொரு நன்மை ஒஜலியிழைவினால்‌ உண்டாகிய 

&இசைமிகு நி. இரண்டாவது கூறிய தன்மையால்‌ இசை 
கலந்த பாட்டுக்கள்‌ தமிழில்‌ தோன்றுவதற்குத்‌ தக்க 
வாய்ப்பு ஏற்பட்டது. எளிய முறையீலீருந்த பண்‌ இப்‌ 
பொழுது முன்னையினும்‌ விரிவடைந்து சில பல கயங்களு 
டையனவாய்‌ வளர்ச்சியு ற்றிருக்க வேண்டும்‌, இந்நிலையில்‌ 
முருகவேள்‌ முதலிய தெய்வங்கள்மீது யாழ்க்கருவிக்குத்‌ 
தக இசைத்த பாடல்கள்‌ தோன்றியனவா தல்‌ வேண்டும்‌. 
கற்று வல்லோனொருவன்‌ பாடப்‌ பிறர்‌ கேட்டு இன்புறும்‌ 
படியாய்‌ இவை அமைந்தன. பரிபாடற்‌ செய்யுட்கள்‌ இங்‌ 
ஙனம்‌ பிறந்தனவே. இப்பாடல்களுக்குப்‌ பண்ணமைத்த 
வர்கள்‌ முதலியோர்‌ பெயர்கள்‌ நமக்கு அகப்படுகின்‌ றன. 
பண்ணமைத்துச்‌ செய்யுட்களை அத ற்கசசைய இசையூட்டி 
னமையினால்‌, மிகப்‌ பெரியதோர்‌ வேறுபாடு தமிழ்‌ மொழி 
யில்‌ ஏற்பட்டது. தமிழ்‌ முறுக்கவிழ்ந்து நெகிழ்ச்சி 
யுற்றது. 

மெய்யாப்பு மெய்யார மூடுவார்‌ வையத்‌ அக்‌ 

கூவொர்‌ ஊடல்‌ ஒழிப்பார்‌ உணர்குவார்‌ 

ஆடுவார்‌ பாடுவார்‌ ஆர்ப்பார்‌ ஈகுவார்ஈக்கு 

ஓவொர்‌ ஓடித்‌ தளர்வார்போய்‌ உற்றவரைச்‌ 

தேவொர்‌ ஊருக்குத்‌ திரிவார்‌ இலராகக்‌ 

கற்றாருங்‌ கல்லா தவரும்‌ கயவரும்‌, 

பெற்றாராம்‌ பெற்றாற்‌ பிழையாத பெண்டிரும்‌ 

பொற்றேரான்‌ தானும்‌ பொலம்புரிசை* கூடலும்‌ 
முற்றின்‌்று வையைச்‌ துறை, (பரிபாடல்‌-மாநிலச்‌, 19-27) 


கம, 9 


78 கம்பன்‌ மலர்‌ 


இச்‌ செய்யுட்‌ பகுதியை புறநானூற்றுச்‌ செய்யுள்‌ 
ஒன்றனோடு ஒப்பிட்டால்‌ இங்குக்‌ கூறியதன்‌ உண்மை 
அறியலாம்‌, 

நெகிழ்ச்சியுடன்‌, உலக வழக்கிலிருந்த சொற்களும்‌ 
சொல்‌ வடிவங்களும்‌ செய்யுட்களில்‌ இடம்‌ பெறலாயின. 
உதாரணமாக ஈ, தா (8, 60), தோழம்‌ (வானாரெழிலி, 
70) தோக்கை (22, 49) முதலிய சொற்களையும்‌, என்பாய்‌ 
(8, 62), இதனை (18, 12), இதுவோ (8, 68) முதலிய 
சொல்வடிவங்களையும்‌, ஏறுமாறு ( 18, 6) முதலிய மரபுத்‌ 
தொடர்களையும்‌, பரிபாடலிற்‌ காணலாம்‌. இதன்‌ காலம்‌ 
5-ஆம்‌ நர ற்றுண்டெனக்‌ கொள்ளலாம்‌. 


சுமார்‌ ஒரு நூற்றாண்டு கழித்துத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ 
புதியதொரு கிளர்ச்சி தோன்றத்‌ தொடங்கி 7-ஆம்‌ நூற்‌ 
முண்டின்‌ முற்பகுதியில்‌ உச்ச நிலையை அடைந்தது. 
சைவ வைஷ்ணவங்களாகிய வைதிக சமயக்‌ களர்ச்சியே 
நான்‌ இங்குக்‌ கருதுவது. சங்க காலத்தின்‌ தொடக்கத்தி 
லேயே வைதிக சமயத்தின்‌ தொடர்பு தமிழ்‌ நாட்டில்‌ 
இருந்தமை வெளியாகின்றது. பாண்டியருள்‌ பல்யாகசாலை 
முதுகுடுமிப்‌ பெருவழுதியும்‌ சோழருள்‌ ராஜகுயம்‌ வேட்ட 
பெருஈற்கள்ளியும்‌ இதற்குச்‌ சான்று பகர்வர்‌. சேரருள்‌ 
செல்வக்‌ கடுங்கோ வாழியா தன்‌, 
உரைசால்‌ வேள்வி முடித்த கேள்வி 
அர்தணர்‌ அருங்கலம்‌ ஏற்ப நீர்பட்டு 
இருஞ்சே முடிய மணல்மலி முற்றம்‌ (64) 
உடையன்‌ என்று சொல்லப்படுறொன்‌. ஆகையால்‌ இவ 
னும்‌ வைதகப்‌ பற்றுக்கொண்டவனே. பெளத்த ஜைன 
' மதங்களும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அக்காலத்தில்‌ இடம்‌ 
பெற்றிருந்தன. இளம்போதியார்‌, உலோச்சனார்‌ முதலிய 
பெயர்கள்‌ இதற்குச்‌ சான்றும்‌. 


கம்பனும்‌ தமிழும்‌ ்‌ 19 


காமர்‌ கவினிய பேரிளம்‌ பெண்டிர்‌ 
பூவினர்‌ புகையினர்‌ தொழுவனர்‌ பழிச்சச்‌ 
சிறந்துபுறங்‌ காக்குங்‌ கடவுட்‌ பள்ளியும்‌ 
(மதுரைக்காஞ்சி, 465-467 ) 
வண்டுபடப்‌ பழுகிய தேனார்‌ தோற்றத்‌ துப்‌ 
பூவும்‌ புகையுஞ்‌ சாவகர்‌ பழிச்ச ... 
ஆன்றடங்‌ கறிஞர்‌....ஈஅம்பூஞ்சேக்கையும்‌ (ஹே 475-487) 


என்பன முறையே பெளத்தப்‌ பள்ளியையும்‌ ஆருகதப்‌ 
பள்ளியையும்‌ குறிப்பன. ஆனால்‌ இம்மதங்கள்‌ தொடக்‌ 
கததில்‌ அருகி. அரசர்கள்‌ வாழ்ந்த தலைநகரங்கள்‌ சிலவற்‌ 
நில்‌ பின்பிற்றப்பட்டன. அக்காலத்து இவை ஒன்றோ 
டொன்று வாதத்தில்‌ மாத்திரம்‌ இகலி வந்தன. தமக்கு 
அரசாங்கத்தையும்‌ குடிஜனங்களையும்‌ தணைக்கொண்டன 
வாகத்‌ தெரியவில்லை. சுமார்‌ 6-ஆம்‌ நூற்றாண்டளவில்‌ 
இந்கிலைமை மாதிவிட்டது. இம்மதங்களைத்‌ தழுவிய 
தமிழ்மக்களின்‌ தொகை வர வர மிகுதியாயிற்று. வட 
நாட்டிலிருந்து வைதிக சமயிகள்‌ திரளும்‌ பிற சமயிகள்‌ 
திரளும்‌ கால அடைவில்‌ அதிகரித்தன. இவர்களுக்கும்‌ 
இவர்‌ மதங்களுக்கும்‌ அரச பலமும்‌, குடியினர்‌ பலமும்‌ 
அவசியம்‌ என்று தோன்றிவிட்டது. மதப்‌ போராட்டம்‌ 
தொடங்கியது, வைதிக சமயம்‌ மேலோங்கியது, நாடு 
முமுவதும்‌ வைதிக சமயப்‌ பெருவெள்ளம்‌ பெருக்‌ 
கெடுத்துப்‌ பாய்ந்தது. அரசர்களும்‌ குடிகளும்‌ இதனை 
ஆதரிக்கத்‌ தொடங்கினர்‌. முடிவில்‌ இச்சமயம்‌ இரா 
சாங்க சமயமாகப்‌ போற்றப்பட்டது. இச்சமயத்திற்‌ 
குரிய ஆலயங்கள்‌ தமிழகத்தில்‌ பல இடங்களிலும்‌ 
தோன்றிச்‌ செழிக்கலாயின, சமயாசாரியர்களாக அப்பர்‌, 
சம்பந்தர்‌ முதலினோர்‌ விளங்கினர்‌. இவர்‌ கள்‌ அங்கங்கே 
உள்ள கோயில்களுக்கு அடியார்களின்‌ திரள்களோடு 
சென்று தரிசனம்‌ செய்து திருப்பாடல்கள்‌ இயற்றி அப்‌ 


20 கலபன்‌ மலர்‌ 


பாடல்களைப்‌ பண்ணில்‌ அமைத்து யாழிற்‌ பாடிவந்தனர்‌. 
இப்பாடல்களை உடன்சென்ற அடியார்களும்‌ திரள்திர 
ளாக நின்று பாடிப்‌ பரப்பினர்‌. பண்ணோடியைந்த பாடல்‌ 
கள்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌ முழங்கி, பண்முழையும்‌ தமிழி 
சையும்‌ பெரிதும்‌ வளர்ச்சியு ற்றன. வைதிக சமயங்கள்‌ வட 
நாட்டிற்குரிய வாதலாலும்‌ அவற்றைத்‌ தமிழ்‌ நாட்டிற்‌ 
செழிக்கச்‌ செய்தோர்‌ பெரும்பாலும்‌ சம்பந்தர்‌ முதலிய 
அந்தணர்களாதளா லும்‌, வடமொழி நூ வார்ன்‌ தமிம்‌ 
நாட்டி ற்‌ டெ டருகிவந்தகாரண த்தாலும்‌ வடசொற்கள்‌ மிகு 
தியாகத்‌ தமிழிற்‌ புகுந்தன, இசையின்‌ இனிமைக்கு இச்‌ 
சொற்கள்‌ பயன்பட்டிருக்க வேண்டும்‌. தமிழ்ச்‌ சொற்க 
ளில்‌ மூன்னையினும்‌ அதிக வேறுபாடுகள்‌ உண்டாயின, 
மொழியும்‌ மி5 மிக நெகிழ்ந்து பொதுஜனங்கள்‌ எல்‌ 


உணரத்தக்க பக்குவ நிலையை அடைந்தது. ! எளி. 
மையும்‌ ்‌ இசையிணிஎ மையும்‌ தமிழின்‌ 
கறப்பியல்புகளாக மூடிக்கன. ஓர்‌ உதாரணம்‌ காட்டு 


கிழேன்‌. 

ஈண்டுச்செய்‌ ஈல்வினை ஆண்டுசசென்‌ ௮ணீஇயர்‌ 

உயர்க்தோர்‌ உலகத்துப்‌ பெயர்க்தனென்‌ (புறம்‌. 174) 

தொய்யா உலகத்து நுகர்ச்சியும்‌ கூடும்‌ (புறம்‌. 214) 
என வருவனவற்றில்‌ எளிமையும்‌ உணர்ச்சி வேகமும்‌ 
இல்லாமை காணலாம்‌. இதற்கு மாறாக, 

மாசில்‌ வீணையும்‌ மாலை மதியமும்‌ 

வீசுதென்றலும்‌ வீங்க வேனிலும்‌ 

மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்றதே 

ஈசன்‌ எந்தை இணையடி நீழலே 
என்ற அப்பர்‌ திருவாக்கிலே பேரின்ப வெள்ளத்தில்‌ 
மூழுகித்திளைக்கும்‌ உணர்ச்சி, உவமானங்களின்‌ மூலமாக 
இனிதற்‌ புலப்படுத்தப்படுகிறது. இத்தேவாரத்‌ தமிழின்‌ 
எலிமையும்‌, உணர்வு ததும்புந்‌ தன்மையும்‌. சங்கத்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌ 21 
தமிழின்‌ செவ்விய நேரிய பெருமிதமும்‌ ஒருங்கு அமைந்து, 
பண்டைத்‌ தமிழின்‌ அழதிற்குப்‌ பேரெல்லையாக விளங்கு 
வது தமிழ்‌ வேதமாயெ திருக்குறள்‌. 
. இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 

கனியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று, 
இத்‌ திருக்குறளில்‌ மேற்காட்டிய இயல்புகள்‌ நன்கு திகழ்‌ 
வனவாதல்‌ காண்க. வடநூற்‌ கருத்துக்களும்‌ வடசொற்‌ 
களும்‌ மிகுதியாகப்‌ பயின்ற செய்யுட்களைப்‌ பதினெண்‌ 
கீழ்க்‌ கணக்கு நூல்கள்‌ சிலவற்றிலும்‌ தேவாரப்‌ பாடல்‌ 
சிலவற்றிலும்‌ காணலாம்‌. உதாரணமாக; 

மத்த மயிலன்ன சாயலாய்‌ மன்ணியசீர்த்‌ 

தத்தன்‌ சகோடன்‌ சவுத்திரன்‌ - புத்திரி 

புத்திரன்‌ பொய்யில்‌ இரிறன்‌ அபவித்தன்‌ 

இத்திறத்த எஞ்னோர்‌ பேர்‌. 
என்னும்‌ ஏலா திச்‌ செய்யுளையும்‌ (21), 

மங்க லக்குடி மீசனை மாகாளி 

வெங்க திர்ச்செல்வன்‌ விண்ணொடு மண்ணும்கேர்‌ 

சங்கு சக்கர தாரி சதுர்முகன்‌ 

அங்கு அகத்திய னும்‌அர்ச்‌சித்‌ தாரன்றே 
என்னும்‌ தேவாரப்‌ பாடலையும்‌ (5, 78, 8) நோக்குக. 


தேவார காலத்தை (7, 8-ஆம்‌ நூற்றாண்டுகளை ) 
அடுத்துத்‌ தமிழிற்‌ புகுந்து அதனை இயக்கிவந்த சில சக்தி 
களை நாம்‌ இனிக்‌ கவனிக்கவேண்டும்‌. வடமொழி 
யுணர்ச்சி தமிழ்வாணர்கனிடையே மிகப்‌ பரந்துவிட்டது. 


இதன்‌ பயனாகச்‌ செய்யுளினங்களும்‌' (அணிகளும்‌ மிகுதி 
யாகப்‌ பெருகின. விருத்தங்கள்‌ தமி ற ச்‌ 
சிறப்பாகச்‌ சொல்லுதல்‌ வேண்டும்‌. ன்ட்‌ யெழுந்த 


தேவாரப்‌ பாடல்கள்‌ இவ்‌ விருத்தங்களுக்குத்‌ தோற்று 
வாய்‌ செய்துவிட்டன. விருத்தங்கள்‌ புகவே, காவியங்க 4 


ளும்‌ புகுந்தன. இக்‌ காவியங்களில்‌ தமிழ்‌ ஒரு புதிய 


22 கம்மன மலர்‌ 


இனிமையைப்‌ பெற்றுவிட்டது. மிதமாக வடசொற்களைக்‌ 
கலந்து ஓசையையும்‌ இனிமையையுமே தலைசிறந்த இயல்பு 
' களாகக்கொண்டு புதிய சுவையொன்றைத்‌ தமிழிற்கு இக்‌ 
| காவியங்கள்‌ ஊட்டின. செய்யுட்‌ பொருள்‌ தமிழின்‌ 
இனிய ஓசையின்‌ ஈயத்தலே மறைந்து போயிற்று. இவ்‌ 
ஓசை யின்பம்‌ கற்போர்‌ நெஞ்சை அள்ளின. இனிமையிற்‌ 
சிறந்த தமிழ்ச்‌ சொற்கள்‌, இனிமையிற்‌ சிறந்த வட 
சொற்கள்‌, இன்பினால்‌ இழைத்த செஞ்சொற்றொடர்கள்‌ : 
இவை இத்தமிமுக்குப்‌ புத்தழகு தந்தன. தமிழ்நடை என்‌ 
னும்‌ ஓர்‌ புத்துணர்ச்சி தனித்து விளங்குவதாயிற்று. 
சூளாமணி, சிந்தாமணி முதலிய காவியங்கள்‌ இதற்குச்‌ 
சான்று பகரும்‌. 
மாம்பொழில்‌ மருங்கு கூழ்க்த மணிச்சிலா தலத்து மேலாற்‌ 
காம்பழி பணைமென்‌ தோள்மேல்‌ கருங்குழல்‌ துவண்டு வீழப்‌ 
பூம்பொழில்‌ விளங்கத்‌ தோன்‌ அம்‌ பொன்னிதழ்‌ மறிந்து நோக்கச்‌ 
தேம்பொழி செய்யு ளின்பம்‌ செவிமுதல்‌ சேர்த்து வாரும்‌. 
(சூளாமணி, சுயம்‌ 85. ) 
பொழிர்துகு சாதல்‌ பூண்டு புல்லுகை விடாது செல்லக்‌ 
சழிந்சன இரண்டு திங்சள்‌ காளையும்‌ மற்றோர்‌ நாளால்‌ 
பிழிர்துகொள்‌ வனைய பெண்மைப்‌ பெய்வளைச்‌ தோளி தன்னோடு 
அழிந்‌ அவி. மருவிக்‌ குன்றில்‌ ஆய்மலர்‌ காவு புக்கான்‌, 
(சிந்தாமணி 1509) 
ஒரு சிலர்‌ இங்ஙனம்‌ புதுமையில்‌ மனம்‌ விரைந்து 
நின்றனர்‌. வேறு சிலர்‌ பழமையிலே மனத்தைச்‌ செல்ல 
விடுத்துப்‌ பழைய சங்கத்‌ தமிழை நெஒழ்வித்து, அதன்‌ 
நயங்களை மிகுவித்துக்‌ காவியங்கள்‌ இயற்றினர்‌. இவற்‌ 
மன்‌ சிறந்தன பேருங்கதையும்‌, சிலப்பதிகா ரமுமாம்‌. 
பன்மணி விளக்கும்‌ பள்ளிக்‌ கட்டிலும்‌ 
பொன்ணி னடைப்பையும்‌ பூரண கலசமும்‌ 
கவரியும்‌ சடகமும்‌ கதிர்முத்‌ தாரமும்‌ 
நகரின்‌ மாண்கல நிதியொடு நிறைந்த 
ஆரியக்‌ செப்பும்‌ யவனமஞ்‌ சிகையும்‌ (உஞ்சை, 82, 72-76) 


கம்பனும்‌ தமிழும்‌ 28. 
என்பது பெருங்கதை. இங்கே வடமொழியும்‌ தமிழும்‌ 
தம்மின்‌ இயைந்து இன்னோசை மிக்கு அழகுறச்‌ செல்வது 
உணரலாம்‌. இக்கெடழ்ச்சியும்‌ இனிமையும்‌ தமிழ்‌ 
தனித்து இயங்குங்‌ காலத்தும்‌ பதம்‌ முற்றி விளைந்து 
இன்பம்‌ பயக்கின்றன, உதாரணம்‌ வருமாறு £ 


இடகர்தொனும்‌ பல்கிய மன்னர்‌ போல 
வரம்பில்‌ பன்மீன்‌ வயின்‌ வயின்‌ விலங்கிப்‌ 
பரந்துமீ தரும்பிய பசலை வானத்து (உஞ்சை, 88, 48-50) 


- இம்பெருங்கதை வடநூலின்‌ வழித்தோன்‌ றியது. இதி 
லுள்ள நயங்களெல்லாம்‌ அமையத்‌ தமிழ்க்கதை யொன்‌ 
ஹறைத்தழுவி இயற்றியது சிலப்பதிகாரம்‌. இக்காப்பியத்தில்‌ 
இரண்டு சிறப்புக்கள்‌ தனிப்பட எடுத்துக்‌ கூறத்தக்கன. 
செய்யுட்‌ பொருளுக்கும்‌ உணர்ச்சியாற்ற லுக்கும்‌ தக்கபடி. 
தமிழும்‌ தமிழ்‌ ஈடையும்‌ அமைந்து, பல இடங்களிலும்‌ 
அழகுததும்பி இன்பம்‌ விைக்கன்றன. வழக்குரை 
காதையை எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. பிறிதொரு 
சிறப்பு வரிப்பாட்டுக்களைப்‌ பற்றியது. இவை தேவாரம்‌ 
போன்று செயற்கையாகப்‌ பண்‌ ஊட்டியன என்று கருத 
முடியவில்லை. இயற்கையிலே இசையின்‌ பமும்‌ உணர்ச்சி 
நலமும்‌ உள்ளன என்று தோன்றுகின்றன. தமிழ்க்‌ 
கடலிலே விளைந்து உலகு முழுதும்‌ போற்ற விளங்கிய 
ஒண்‌ முத்துக்கள்‌ போன்று, தமிழ்‌ நாட்டுப்புறங்களில்‌ 
விளைந்து பமுதறத்‌ தருநதிய இன்னிசை ஈன்முத்துக்க 
ளென இவற்றைக்‌ கூறலாம்‌. உதாரணமாக, 


தம்முடைய தண்ணளியுச்‌ தாமுர்தம்‌ மான்றேரும்‌ 
எம்மை நினையா அ விட்டாரோ விட்டகல்க 
அம்மென்‌ இணர அடும்புகாள்‌ அன்னங்காள்‌ 
கம்மை மறந்தாரை நாம்மறக்க மாட்டேமால்‌, 


54 கம்பன்‌ மலர்‌ 


௮ன்னம்‌ துணையோடு ஆடக்‌ கண்டு 

சென்னல்‌ நோக நின்றார்‌ ஒருவர்‌ 

நென்னல்‌ நோக நின்றார்‌ அவர்ஈம்‌ 

பொன்னேர்‌ சுணம்‌ ற்‌ போவார்‌ அல்லர்‌ 
என்பனவற்றைப்‌ பாடிப்‌ பாடித்‌ தன்னை மறக்கச செய்யுந்‌ 
தீமிழின்பத்தை நுகரலாம்‌. 


இக்காவியங்கள்‌ தோன்‌ றிய காலத்திற்குச்‌ சிறிது 
முன்பின்னாக, பல்லவர்களும்‌ பிற்சோழர்களும்‌ தமிழ்காட்‌ 
டில்‌ அரசுபுரிந்து வந்தார்கள்‌. சோழர்கள்‌ தங்கள்‌ வெற்‌ 
நித்திறத்தால்‌ தங்கள்‌ இராச்சியத்தைப்‌ பெருக்கி வந்த . 
னர்‌. முடிவில்‌ ஏகாதிபத்தியமும்‌ பெற்றார்கள்‌. வட 
நாட்டிலும்‌ இவர்கள்‌ வெற்றிக்‌ கொடி பரவியது. 
கங்கை, கடாரம்‌ முதலிய பிரதேசங்களிலும்‌ கடலுக்கு 
அப்பாலுள்ள சுமாத்ரா, ஜாவா முதலிய தீவாந்தரங்‌ 
களிலும்‌ இவர்கள்‌ தம்‌ சேனாபலத்தால்‌ புகழொடு விளங்‌ 
கனார்கள்‌. , கல்வியைப்‌ போற்றி வளர்த்தவர்களுள்‌ 
இவர்கள்‌ முதன்மைப்‌ பதவி பெற்றார்கள்‌. பாரபக்ஷ 
மின்றித்‌ தமிழையும்‌ வடமொழியையும்‌ பேணி வந்‌ 
தார்கள்‌. இருமொழியிலும்‌ பல துறைகளிலும்‌ நூல்கள்‌ 
வெளிவந்தன. தமிழ்க்‌ கவிவாணர்கள்‌ இவர்கள்‌ புகழைக்‌ 
கவிகளில்‌ அமைத்துப்‌ போற்றினர்‌. கலம்பகம்‌, பரணி 
முதலிய பிரபந்தங்கள்‌ தோன்றத்‌ தொடங்கின. சங்கச்‌ 
செய்யுட்கள்‌ பெரும்பாலும்‌ அரசர்‌ முதலியோரைப்‌ 
போ ற்றியன ; ஆதலால்‌ அவர்கள்‌ எளிதிற்‌ பொருளுணரு 
மாறு ஒரு. சீரிய நேர்மை (0116010688) வாய்ந்திருந்தது. 
தேவாரம்‌, நாலாயிரம்‌ முதலியன மக்கள்‌ திரளாகக்கூடிப்‌ 
பண்ணுடன்‌ பாடுத ற்கமைந்தன ; உணர்ச்சி வேகத்தையே 
தம்‌ தலைமை நோக்கமாகக்‌ கொண்டன. காவியங்‌ 
களோ வெனில்‌ கல்வீயாளர்க்கே இயற்றப்பட்டன ; 
ஆதலால்‌ பொது மக்களுக்குப்‌ பொருளுணர்தற்கு அரிய 


கம்பனும்‌ தமிழும்‌ 25 


வாயின. பிரபந்தங்கள்‌ அரசர்‌ முதலியோர்‌ பொருட்டுத்‌ 
தோன்றின; எனவே இவற்றில்‌ பபின்‌ ற தமிழிலும்‌ சங்‌ 
கச்‌ செய்யுட்களிற்‌ போன்று ஒரு நேர்மை காணப்பட்‌ 
டது. ஆனால்‌ கற்றுவல்லோர்களும்‌, புலவர்களும்‌ நிரம்‌ 
பிய அரசவையிலே ஆங்குள்ளார்‌ பலரும்‌ வியந்து கொண 
டாடக்‌ கவிகள்‌ பாடப்பெற்றன. எனவே கவிஞர்‌ தமது 
கல்வியரற்‌.௰லைக்‌ காட்டவேண்டிய சமயங்கள்‌ அடிக்கடி 
கேர்க்தன. இங்ஙனம்‌ தோன்றிய தமிழ்‌, கல்வியாளர்‌ 
களும்‌ உணர்தற்கு அரிதாய்‌ முடிந்தது. பலவகை அலங்‌ 
காரங்களையும்‌ கையாண்டனர்‌. இயற்கைத்‌ தமிழைக்‌ 
கைவீடுத்துச்‌ செயற்கைத்‌ தமிழைப்‌ போற்றுவாராயினர்‌. 
தமிழும்‌ செயற்கை நலங்கள்‌ மிகுந்து வளரலாயிற்று. 
எனினும்‌, இயற்கை நலத்தைப்‌ பேணியவர்களும்‌ அருகி 
யிருந்தனர்‌. ஆகவே இயற்கை நலங்கள்‌ இருபாலும்‌ 
செயற்கை நலங்கள்‌ ஒருபாலும்‌ தமிழில்‌ செழித்து வர 
லாயின. அணி நூலார்‌ கூற்றுப்படி வைதர்ப்ப நெறி 
ஒருசிலரரலும்‌, கெளடநெறி வேறு சிலராலும்‌ போற்றப்‌ 
பட்டன. கெளட நெறிமுதன்மைபெற்று வந்தது என்று 
தான்‌ சொல்லவேண்டும்‌. 


இ.பி ்‌ 
காட்டில்‌ புகுந்‌ என்று கூறினேன்‌. அதன்‌ வழியாக 
வந்து சேர்ந்த ஒரு விளைவை இங்கு சொல்ல விரும்பு 
கிறேன்‌. பக்தி எத்தனை கனிவுற்றுச்‌ சிறந்திருந்தா லும்‌ 
அது ஒழுக்கமென்னும்‌ நன்மரத்தில்‌ உண்டாக வேண்டு 
மென்று கம்‌ முன்னோர்கள்‌ கொண்டனர்‌. இதன்‌. 
பயனாக _ ஒழுக்க நூல்கள்‌ தோன்றின... வடமொழி 
ஸ்மிருதிக்‌ கருத்துக்களும்‌ ஆசாரம்‌ பற்றிய நியதிகளும்‌ 
தமிழ்காட்டி ம்‌ கைக்கொள்ளப்பட்டன. தமிழ்மொழியும்‌ 
இவற்றால்‌ சிறிது விரிவு பெற்ற து. நல்லொழுக்கமேயன்‌ றி, 


உல$ூயல்பு, . இஅறவனியல்பு, உயிரியல்பு, என்பன 


26 கம்பன்‌ மலர்‌ 


வற்றைக்‌ குறித்த தத்துவ விசாரணைகளும்‌ பக்தி வினை 
வுக்கு உரம்‌ தருவன என்று நம்மவர்கள்‌ கருதினார்கள்‌. இத 
னால்‌ . பலவகையான சரஸ்‌ உணர்ச்சியும்‌ அவசிய 
மாயிற்று. இந்தச்‌ சாஸ்திரங்கள்‌ வடமொழியிலிருந்தமை 
யால்‌ இவற்றைக்‌ கற்பது அறிஞர்கள்‌ தமது கடமையெனக்‌ 
வற்றிற்‌: வட க ல்‌ இடம்‌ பெறலாயின. 
ங்கே கூறிய இருவகைச்‌ சொற்களும்‌ தமிழுக்கு இன்றி 
யமையா தனவாய்‌ முடிந்தன. 


இச்‌ சொற்களோடு அமையாதபடி மேலும்‌ மேலும்‌ 
வட சொற்களே வந்து பெருகிக்கொண்டிருந்தன. இதன்‌ 
காரணங்கள்‌ எளிதின்‌ ஊஃகிக்கத்தக்கன. ஆகவே, வட 
மொழி மிக்க செல்வாக்குடையதாய்‌ அமைந்தது. பல 
வகையான சாஸ்திரங்களும்‌ அம்மொழியிலே இருந்தன. 
பல்வேறு மதங்களுக்குரிய பிரமாண நூல்களும்‌ பிறவும்‌ 
அம்மொழியிலேயே அமைந்திருந்தன. தமிழ்‌ காட்டில்‌ 
மட்டுமன்றிப்‌ பாரத தேசம்‌ மழுமையிலும்‌ அது போ ற்றி 
வளர்க்கப்பட்டது. வழக்கில்‌ இல்லாமையால்‌ அது 
தெய்வமொழி யென்று கருதப்பட்டது. எல்லா மொழிக்‌ 
கும்‌ அது தாய்மொழி எனவும்‌ எஸ்ணத்‌ தொடங்கி 
விட்டனர்‌. வீரசோழியம்‌ முதலிய நூல்களும்‌ தோன்‌ 
றின. தமிழ்‌ முதலய மொழிகளில்‌ வட சொற்களைச்‌ 
சேர்த்துக்கொள்வது பெருமையெனவும்‌ கருதினர்‌, இச்‌ 
சொற்கள்‌ நாளடைவில்‌ மேன்மேலும்‌ தமிழில்‌ அதிகரித்து 
வந்தன. இவற்றை அளவுக்கு மிஞ்சிக்‌ கலந்து புதிய 
தொரு மொழிஈடையையும்‌ வகுத்தலர்‌. இதுதான மணிப்‌ 
பிரவாள ஈடையென்று சொல்லுவது. வசன த்தில்தான்‌ 
இந்கடை பெரும்பா லும வழங்கிவந்தது. க. பி. 10 முதல்‌ 
15-ஆம்‌ நூற்றாண்டு முடிய இந்£டை தமிழ்‌ நாட்டில்‌ 
பிரபலமாக வழக்கில்‌ இருக்தது. சிலாசாஸானமொன் றில்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌ 27 


ஒரு செய்யுள்‌ (தஞ்சை ஜில்லா, செம்பியன்‌ மகாதேவி 
யில்‌ முதல்‌ இராஜராஜனது மூன்றாம்‌ ஆண்டில்‌, அதா 
வது இ பி. 998-ல்‌ பொறித்த து) இந்நடையில்‌ உள்ளது. 
இதைத்‌ தவிர வேறு எடுத்துக்காட்டு இல்லாமையால்‌, 
தமிழ்ச்‌ செய்யுளில்‌ இர்கடை இடம்பெறவில்லை யென்று 
துணிதல்‌ பொருந்தும்‌. தொடக்கம்‌ முதற்கொண்டே 
இந்கடையைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ ஆதரிக்கவில்லை. பிற்காலத்‌ 
தில்‌ இது அறவே வழக்கொழிந்துவிட்டது. தெலுங்கு, 
கன்னடம்‌, மலையாளம்‌ முதலியவற்றில்‌ இந்கடை புகுந்து 
அம்மொழியிலுள்ள செய்யுட்களிலும்‌ ஏறி, முடிவில்‌ 
அம்மொழிகளையே கவளிகரித்துவிட்டது. தமிழ்‌ மொழி 
ஒன்றுதான்‌ வடமொழிப்‌ பெருக்கை எதிர்த்து நின்று 
அணையிட்டுத்‌ தடுத்தது. எனினும்‌ பாரத தேசம்‌ முழு 
மைக்கும்‌ கலைப்பண்பு ஒன்றேயெனக்‌ காட்டுதற்குரிய 
இயல்பு சிலவற்றை இந்நடையின்‌ மூலம்‌ தமிழ்‌ பெற்றது: 
தமிழின்‌ சொல்வளம சிறந்தோங்கெது; தன்னியல்பு 
குன்றாது தமிழின்‌ மேனியும்‌ செழித்தது. தொடர்ந்து 
பெய்த பெரு மழையால்‌ பெருக்கெடுத்துக்‌ கரைபுரண்டு 
சென்று, மிகுதியும்‌ கலங்கி, பின்‌ அணையிட்டுத்‌ தடுத்‌ 
வெள்ளத்தைப்‌ பிரித்து விடுதலாலும்‌ காலக்கிரமத்தில்‌ 
நீர்‌ வடிந்து வீடுதலாலும்‌ பெருக்கு நீங்‌, குடைந்தாடுதல்‌ 
முதலிய பயன்‌ பெறுதற்குத்‌ தக்கபடிஅளவு சுருங்க 
தெளிவுற்று இனிதசெல்‌ லும்‌ ஆறுபோன்‌ றதாயிற்று ஈமது 
தமிழ்மொழி. 


12-ம்‌ நூற்றாண்டளவில்‌ தமிழ்மொழி இந்நிலையை 
அடைந்தது. பல நூற்றாண்டுகளாகப்‌ பல்வேறு சக்தி 
களால்‌ இயக்கப்பட்டு, பலவாறாகப்‌ பெருங்‌ கவிஞர்‌ களால்‌ 
கையாளப்பட்டு வந்தமையினாலே பல _நல்லியல்புகளைகத்‌.. 
தமிழ்‌ பெற்றது. குறித்த பொருளை நேரிதின்‌ உணர்த்‌ 
தும்‌ நேர்மையும்‌, பேச்சின்‌ இயற்கையோசையும்‌, நெடிழ்ந்த 


28 கம்பன்‌ மலர்‌ 


இசையினிமையும்‌, கல்லார்க்கும்‌ கற்றவர்க்கும்‌ ஒருங்கே 
இன்பமூட்டி உணர்வைப்‌ பெருக்குன்ற 3பண்ணினி 
மையும்‌, பொருளை விழுங்கி நின்ற டையினிமையும்‌ 
தமிழில்‌ இயைந்தன. இவையேயன்‌ றி, அணிகட்கு அணி 
யாம்‌ இயற்கையமகும்‌ பலவகைக்கருத்துக்களையும்‌ உணர்த்‌ 
தவல்ல ஆற்றலும்‌ அமைந்தன, இந்நல்லியில்புகளோடு 
தமிழ்‌ அமைந்துவிடவில்லை. வட சொற்கள்‌ மிகுதியாகக்‌ 
கலந்து தமிழின்‌ இயற்கை நலத்தைக்‌ கெடுக்கக்கூடிய 
நிலைமையும்‌ இருந்தது. ஒரு சில ஆடம்பர நெறிகளால்‌ 
தமிழின்‌ இயற்கைச்‌ சுவை கெடுஇன்ற நிலைமையும்‌ இருந்‌ 
தது. இவற்றைப்‌ புறக்கணித்து விட்டால்‌, இயற்கை 
|| நெறி, நேர்மை, தெளிவு, இனிமை, சுவை, அழகு, ஆற்‌ 
றல்‌ முதலிய ஈல்லியல்புகளைப்‌ பெற்று ஈன்கு திருந்தி 
மமைந்த கருவியாகத்‌ தமிழ்‌ உருப்பெறத்தக்கதாய்‌ 
கின்றது. 
இந்நிலையில்‌ கம்பன்‌ தோன்‌ நினன்‌. கல்வியிற்‌ பெரிய 
வன்‌ கம்பன்‌ என்பது ஆன்றோர்மொழி. இதற்கேற்பத்‌ 
தமிழ்‌: கல்வியிலும்‌ வடநூற்‌ கல்வியிலும்‌ ஒப்பற்ற 
புலமையெய்தினன்‌. தமிழினின்று ஓழிக்கவேண்டிய இயல்‌ 
புகளை ஓழித்தனன்‌. வளர்க்கவேண்டும்‌ நல்லியல்புகளை 
வளர்த்தனன்‌. தனது பெருங்‌ கவித்வ சக்தியினாலே, 
தமிழ்க்‌ கருவியைத்‌ திருந்த அமைத்து அற்புதத்‌ தெய்விகக்‌ 
கருவியாக முற்றுவித்தான்‌. 


கம்பனது தமிழின்‌ இயல்பைச்‌ சில செய்யுட்களால்‌ 
விளக்குகிறேன்‌. இயற்கைநெறி யென்ற தொடரால்‌ 
பாத்திரங்களுக்கும்‌ சந்தர்ப்பங்களுக்கு்‌ தக்கபடியெழும்‌ 
இயற்கைப்‌ பேச்சினது இயற்கையோசை இங்கே குறிக்கப்‌ 
படுகிறது. தியில்‌ இலங்கையழிந்து மீண்டும்‌ இயற்றப்‌ 
பட்டபீன்னர்‌ இராஉணன்‌ தன்மந்திரி முதலானவர்‌ 
களோடு ஆலோசனை செய்கின்றான்‌. மாத ராலோசனைச்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌ 29 


சபையிலுள்ளோரில்‌ கும்பகர்ணனைப்‌ போன்று இராவ 
ணன்மீது அன்புகொண்டோர்‌ யாரும்‌ இலரென்றே 
சொல்லலாம்‌. ஆனால்‌ இராவணன்‌ புன்றொழிலை அவன்‌ 
மிகவும்‌ வெறுத்தான்‌. இவ்வெறுட்பை எத்தனை இயற்கை 
யாகக்‌ கம்பன்‌ காட்டுகிறானென்பது, 
1 இல்பர தாரமவை அஞ்சிறை யடைப்பேம்‌ ; 
மரசில்புகழ்‌ காதலுறு வேம்‌ ; வளமை கூரப்‌ 
பேசுவ அ மானம்‌ ; இடை பேணுவது காமம்‌ ; 
கூசுவது மானுடரை ; ஈன்று௩ம கொற்றம்‌! 

(யுத்‌ மர்திர. 52) 
என்ற செய்யுள்‌ கொண்டு உணரலாம்‌ இங்கே இயற்கை 
யோசை சிறிதேனும்‌ தவறியதாயின்‌ கும்பகர்ணனது 
நோக்கமே அழிந்துவிடும்‌. இங்ஙனமே வாலி இராமனைப்‌ 
பழித்துக்‌ கூறுஞ்‌ செய்யுள்‌ இயற்கையோரையோடும்‌ 
வேகத்தோடும்‌ வருகின்றன : 

வீரம்‌ அன்று விதி அன்று மெய்ம்மையின்‌ 
வாரம்‌ அன்‌ அமின்‌ மண்ணினுக்‌ கென்னுடல்‌ 
பாரம்‌ அன்று பகைஅன்று பண்டொழிக்து 
ஈமம்‌ அன்று இது என்செய்த வாறுநீ.”? (வாவி, - 84) 
இவ்வியற்கைத்‌ தன்மையோடு நெருங்கிய தொட ர்புடை 
யது நேர்மை. அருமை மைந்தனும்‌ சிறந்த போர்வீரனு 
மாகிய இந்திரசித்து (தையை விட்டுவிடுக' என்று சொல்‌ 
லத்துணிந்தபொழுது, இராவணன்‌ கூறுவதைக்‌ காண்க : 
“ முன்னையோர்‌ இறந்தா ரெல்லாம்‌ இப்பகை முடிப்பர்‌ என்றம்‌ 
பின்னையோர்‌ நின்றா ரெல்லாம்‌ வென்றனர்‌ பெயர்வர்‌ என்றும்‌ 
உன்னை நீ அவரை வென்று தருதியென்‌ அணர்ர்தும்‌ அன்றால்‌ ; 
என்னையே நோக்கி யானிர்‌ ரெடெம்ப்கை தேடிக்‌ கொண்டேன்‌." 
(இர்திரசித்துவதை. 8) 
இங்கே குறித்த இயல்புகள்‌ இரண்டும்‌ பாத்திரத்தி 
னது இயல்பை ஓரளவு பொறுத்தன. தமிழின்‌ இயல்பை! 
மட்டும்‌ குறித்தன தெளிவும்‌, இனிமையும்‌, அழகும்‌ ஆம்‌. 


30 கம்பன்‌ மலர்‌ 


தெளிவினை க்‌ கம்பன்‌ *சவியுறத்‌ தெளிந்து ' எனக்‌ 
கூறினன்‌. ஒரு பிரெஞ்சு ஆசிரியர்‌ உரை௩டையைக்‌ 
குறித்து எழுதும்போது அதன்‌ தனியியல்பாக, * தெளிவு, 
மிக்க தெளிவு, இன்னும்‌ மிக்க தெளிவு ? அமைதல்‌ வேண்‌ 
டும்‌ என்றனர்‌. ழ்வருஞ்‌ செய்யுளை நோக்குங்கள்‌ : 
உற்ற போதவன்‌ உள்ளக்‌ கருத்தெலாம்‌ 
சொற்ற வீரன்‌ உணர்த்தென்று கூறலும்‌, 
முற்ற ஓதியென்‌ ? மூர்க்கன்‌ முடித்தலை 
அற்ற போதன்றி, ஆசை அருதென்றான்‌. 
ம்‌ (அங்கதன்‌ அது, 48) 
இதிலே தெளி ஸ்‌ சுருக்கமும்‌ ஒருங்கு அமைந்துள்ளன. 
சம்பக ஈறும்பொழி வியற்றருண வஞ்சிக்‌ 
சொம்பழ கொசிச்தன வெனச்ரிலர்‌ குழைக்தார்‌ 
வம்பளவு கொங்கையொடு வாலுகம்‌ வளர்க்கும்‌ 
அம்பவள வல்லிகள்‌ எனச்சிலர்‌ அசைந்தார்‌. 
(தைலமாட்டுப்‌. 15) 
இங்கே வடமொழியும்‌ தமிழும்‌ 2 ஒன்றோடொன்று 
குழைந்து தழுவிஙின்‌ று மிக்க இணிமை“பயத்தலை எளிதின்‌ 
உணரலாம்‌. சீதை தோன்றிய அற்புதத்தை, 
உழுகின்ற கொழுமுகத்தின்‌ உதஇிக்கன்‌ ற கதிரினொளி 
பொழிகின்ற புவிமடர்தை திருவெளிப்பட்டெனப்புணரி 
எழுகின்‌ ற தெள்ளமுதோடு எழுந்த்வளும்‌ இழிர்தொதுங்கச்‌ 
தொழுனெ்‌ற ஈன்னலத்துட்‌ பெண்ணா தோன்றினாள்‌ 
(கார்முகப்‌. 17) 
என்ற செய்யுள்‌ அற்புதமாகத்‌ தெரிக்கன்றது. விபீஷ 
ணன்‌ முன்‌ இராமன்‌ தோன்‌ றிய கோலத்தை, 
கற்றைவெண்‌ நிலவு நீக்கிக்‌ கருணையால்‌ அயிழ்தங்‌ காலும்‌ . 
முற்றுறு கலையிற்‌ ராய முழுமதி முகத்தி னைப்‌ 
பெற்றவன்‌ அளித்த மோலி இளையவன்‌ பெறத்தான்‌ பெற்ற 
இற்றவை பணித்த மோலி பொலிஇின்‌ ற சென்னி யானை 
(விடீடணனடைக்‌, 186) 


கம்பனும்‌ தமிழும்‌ 21 


என்ற செய்யுள்‌ புலப்படுத்த கின்றது. இரண்டு செய்யுளி 
அம்‌ அழ்கு'ஒழுகுகின்‌ ற தன்மை நன்கு காணலாம்‌. ்‌ 
| ஒஒனியு ௨ ௮௫% ௯ ௧ இணி 4 ன்‌ 

மேற்குறித்த நான்கு இயல்புகளும்‌ தனித்தனிச்‌ 
செய்யுட்களில்‌ காணப்பெறுவன.. இங்ஙனமேயன்றித்‌ 
தொடர்ந்து செல்லுகின்ற செய்யுட்களில்‌ தோன்றும்‌ 
நலங்களை நோக்குவோம்‌. இவற்றுள்‌ முதலாவது கூறத்‌ 
தக்கது சுவை, பலவகையான உணர்ச்சிகளுக்கும்‌ தக்கபடி 
இச்சுவையைக்‌ கம்பனது தமிழ்‌ மேற்கொண்டு நம்மை 
உணர்ச்சியுலபிற்‌ செலுத்தித்‌ தன்னிலை மியச்‌ செய்கிறது, 
கும்பகர்ணன்‌ மடிந்தான்‌ என்பதைக்‌ கேட்டுக்‌ துடித்துப்‌ 
புலம்புகிறான்‌ இராவணன்‌. தான்‌ சீதை முன்பு இரந்து 
கெஞ்சிக்கொண்டிருப்பதையும்‌ உணரவில்லை. ஆனால்‌, 
சதையின்‌ உள்ளத்திலோ . களிப்புட்‌ பொங்குகிறது. 
சோகத்திலே மூழ்கியிருந்தவள்‌ இப்பொழுது மகிழ்ச்சியால்‌ | 
உடல்‌ தடித்தாள்‌. கம்பன்‌ தமிழைப்‌ பாருங்கள்‌ / 


அண்டத்‌ தளவும்‌ இனைய பகர்ந்தழைத்துப்‌ 
பண்டைத்தன்‌ மத்தின்‌ காரணத்தைப்‌ பாரித்தான்‌ 
தொண்டைச்‌ கனிவரய்‌ அடிப்ப மயிர்பொடிப்பக்‌ 
செண்டைத்‌ தடங்கண்ணாள்‌ உள்ளே ளுகளுத்தாள. 
வீங்கனனொள்‌ கொங்கை மெலிந்த மெவிவகல 
ஓங்கினாள்‌ உள்ளம்‌ உவக்தாள்‌ உயிர்புகுந்தாள்‌ 
தீம்கலொக்‌ கற்பிற்‌ நிருமடர்தை சேடியாம்‌ 
பாங்கனாள்‌ உற்றதனை யாரே பகர்‌இற்பார்‌. 
(மாயாசனகப்‌. 87, 88) 


பிரம்மாஸ்திரத்தால்‌ மயங்கியிருந்த இராமனைக்காணச்‌ 
சீதையைப்‌ போர்க்களத்திற்கு இட்டுச்‌ செல்லுன்‌ றனர்‌ 
அரக்கர்கள்‌. இறந்தவன்போற்‌ கிடக்கும்‌ தன்‌ நாயகனைக்‌ 
கண்டதும்‌ அவள்‌ எய்திய நிலைமையை வர்ணிக்நிறான்‌. 


92 கம்பன்‌ மலர்‌ 


மங்கை அழலும்‌ வானாட்டு மயில்கள்‌ அழுதார்‌ மழவிடையோன்‌ 
"பங்கில்‌ உறையும்‌ குயில்‌அழுதாள்‌ பதும மலர்மேல்‌ மாதழுதாள்‌ 
கங்கை அழுதாள்‌ சாமடச்தை அழுதாள்‌ கமலச்‌ தடங்கண்ணன்‌ 
தீங்கை அழுதாள்‌ இரங்காத அரக்‌ மாரும்‌ சளர்ச்தழு தார்‌. 
விழுந்தாள்‌ புரண்டாள்‌ உடல்முழுஅம்‌ 
வியர்த்தாள்‌ உயிர்த்தாள்‌ வெதும்பினாள்‌ 
எழுந்தாள்‌ இருந்தாள்‌ மலர்க்கரத்தை 
ரெரிச்தாள்‌ இரிச்சாள்‌ ஏங்கினாள்‌ 
கொழுர்தா / என்றாள்‌ அயோததியர்‌ தங்‌ 
கோவே! என்றாள்‌ எவ்வுலகும்‌ 
தொழுந்தாள்‌ அரசே! ஓ! என்றாள்‌ 
சோர்ந்தாள்‌ அரற்றத்‌ தொடங்கினாள்‌. 
(பிராட்டிகளவ்‌, 5, 8) 


மாயாசனக னொருவனை இயற்றி அவனைச்‌ சீதைமுன்‌ 
கொணர்ந்து, அவளை உடம்படுத்த மகோதரன்‌ முயல்கின்‌ 
முன்‌. இச்சனகனைத்‌ தன்‌ தந்தையென நினை த்து அவனைக்‌ 
கோபித்துக்‌ கூறும்‌ தமிழைப்‌ பாருங்கள்‌ / 
6 ௮றங்கெட வழக்கு நீங்க அரசர்தம்‌ மரபுக்‌ கான்ற 
மறங்கெட மெய்ம்மை தேய வசையுற மறைகள்‌ ஓதும்‌ 
இறங்கெட ஒழுக்கங்‌ குன்றத்‌ தேவரும்‌ பேணத்‌ தக்க 
நிறங்கெட இனைய சொன்னாய்‌ சனகன்கொல்‌ கினையின்‌ ஐய 
வழிகெட வரினும்‌ தத்தம்‌ வாழ்க்கைதேய்ர்‌ திறினு மார்பம்‌ 
இிழிபட அயில்வேல்‌ வந்து இழிப்பினும்‌ ஆன்றோர்‌ கூறும்‌ 
மொழிகொடு வாழ்வ தல்லால்‌ குறைகெடப்‌ புறஙின்‌ மார்க்கும்‌ 
பழிபட வாழ்கதிற்‌ பாரும்‌ பார்த்திவ ருளரோ / பாவம்‌ ! 
நீயும்கின்‌ இளையும்‌ மற்றிச்‌ செடுகில வரைப்பும்‌ நேரே 
மாயினு முறைமை குன்ற வாழ்வெனோ வயிரத்‌ இண்டோள்‌ 
ஆயிர நாமத்‌ தாழி யரியினுச்‌ கடிமை செய்வேன்‌ 
நாயினை நோக்கு வேனோ நாண்‌.அறர்‌ தாவி ஈச்ச,” 
(மாயாசனகப்‌, 65 - 67), 


கம்பனும்‌ தமிழும்‌ 989 


இரண்டாவதாக நோக்கத்தச்கது தமிழின்‌ ஆ ற்‌ றல்‌. 


இதுதானும்‌ நால்‌ முழுவதிலும்‌ காணப்படும்‌ இயல்பே 
யெனினும்‌, ஒரு சில இடங்களில்‌ கம்பன்‌ தன்னையே 
வென்று விடுகின்றான்‌. விபீஷணனை அடைக்கலமாக 
ஏற்றுக்கொள்ளுதல்‌ பற்றி அனுமன்‌ கூறியனவும்‌ 
(விபீடணனடைக்‌. 87-105 ), விபீஷணனும்‌ கும்பகர்ண 
னும்‌ போர்க்களத்தில்‌ சந்தித்து, தத்தம்‌ லட்சியங்களைக்‌ 
கூறி விடைபெறும்‌ பொழுது கூறிமனவும்‌ (கும்பகர்ணன்‌ 
வதை. 128-167) தண்டமிழின்‌ மேலாம்‌ தரமாவன. ‘அழ 
கெலா மொருங்கே கண்டால்‌ யாவரே ஆற்ற வல்லார்‌ [ 
இங்கனமாக, இராமாவதாரம்‌ என்ற கலைத்‌ தெய்வக்‌ 
கோயிலைக்‌ கம்பன்‌ இயற்றியுள்ளான்‌. தமிழ்‌ மக்களுக்கு 
அழிவற்‌ வைப்புநி [2 
அளித்துள்ளான்‌. நமது அருமைத்‌ தமிழை கலன்கள்‌ 
பலவும்‌ முற்றிக கனிந்த இனிய அழகிய கருவியாகப்‌ பதப்‌ 
படுத்தியுள்ளான்‌. அவனது அற்புதக்‌ கவித்வப்‌ பேராற்‌ 
றல்‌ நமது மொழியிலே படிந்து, தனிப்பட்ட சிறப்போடு 
“கம்பன்‌ தமிழ்‌” என்பதொன்று விளங்குவதாயிற்று. 
கம்பன்‌ தமிழ்நெறி தழைத்தோங்குக ! 


க.ம,8 


மாருதியின்‌ சீரிய மாண்பு 
[ராவ்சாஹேப்‌ மு. ராகவையங்கார்‌] 


இராமாயண சரித்திரத்தில்‌ முதல்‌ மூன்று காண்டங்‌ 
களிலும்‌ காணாத உத்தமவீரனொருவனை காலாங்காண்ட.த்‌ 
தொடக்கத்திலிருந்து காம்‌ காண்டுன்றோம்‌. இவனது 
தோற்றத்தினின்றுதான்‌ இராமாவதாரத்தின்‌ மூக்கிய 
போக்கத்திற்குரிய முயற்சிகள்‌ தொடங்கலாயின. சீகா 
பிராட்டியைத்‌ 3தடிக்‌ கண்டு மீட்டுவருவதற்குச்‌ சுக்கிர 
வனது துணை: வேண்டி, இராம லக்ஷ்மணர்கள்‌ நிசியமுக 
பர்வதத்தில்‌ ஏறிச்‌ செல்கின்றனர்‌. அவர்களை வாலி பக்கத்‌ 
தவராகச்‌ சங்கித்து ஓடிப்‌ பதுங்கலாயினர்‌, அந்தச்‌ சுக்கிர 
வன்‌ முதலிய வானரத்‌ தலைவர்கள்‌. அப்போது அவருள்‌ 
ஒரு வீரன்‌, அவர்கட்குத்‌ தேறுதல்‌ கூறிவிட்டு, வரு 
வோரை ௮ இந்து வருவதாகச்‌ சொல்லிட்‌ புறப்பட்டான்‌. 
பிரமசாரி யுரு வெடுத்துக்‌ கொண்டு, அவன்‌ அப்‌ பெரு 
மக்கள்‌ வரும்‌ வழியிடையில்‌ நின்று அவர்களை உற்று 
கோக்கியவண்ணம்‌ அடியில்‌ வருமாறு சிந்திக்க 
லானான்‌. 
: இர்தையிற்‌ சிறி துதுயர்‌ சேர்வுறத்‌ தெருமரலின்‌ 
தொர்தயர்த்‌ தவரனையர்‌ ; கோவுறச்‌ சிறியரலர்‌ 7 
அர்தமத்‌ சம.ர.ரலர்‌ ; மானிடப்‌ படிவர்‌ இவர்‌ ; 
நிர்தனைச்‌ கரியபொருள்‌ நேடுதற்‌ குறுமீலையர்‌, 


மாருதியின்‌ சரிய மாண்பு 95 


தருமமும்‌ தகவுமிவை தனமெனும்‌ தகையர்‌ ; இவர்‌ 
கருமமும்‌ பிறிதுபொருள்‌ கருதியன்‌ அ ; அதுகருதின்‌ 
அருமருச்‌ ,தனையதுஇடை அழிவுவர்‌ அள; அதனை 
இருமருங்‌ கினும்நெடி.து துருவுகன்‌ ஐனர்‌இவர்கள்‌. 
கதமெனும்‌ பொதுமையிலர்‌ ; கருணையின்‌ கடலனையர்‌ ; 
இதமெனும்‌ பொருளல து ரியல்புணர்ந்‌ 'இலர்‌இவர்கள்‌ ; 
சதமன்‌அஞ்‌ சுறுநிலையர்‌ ; தருமம்‌அஞ்‌ சுறுசரிதர்‌ ; 
மதனன்‌ அஞ்‌ சுறுவடிவர்‌ ; மறலியஞ்‌ சுறுவிதலர்‌.” 
இவ்வாறு சிந்தித்து வருகிலை பில்‌, இராமலக்ஷ்மணரும்‌ 
அவ்‌ வீரனை அணுூவிட்டனர்‌. உடனே அவர்‌ முன்‌ வந்து 
நின்றுகொண்டு, 
ஈ சவ்‌ வை இன்றாக நுங்கள்‌ வரவு '* 
என்றான்‌ அவ்வீரன்‌. இது, தன்‌ இருச்செவியில்‌ விழுந்த 
தும்‌ எதிர்நோக்கிய பெருமான்‌, 
* எவ்வழி. நீங்கியோய்‌, நீ யார்‌ 737 
என்று உசாவ, உடனே அவன்‌, 

* மஞ்செனத்‌ இரண்ட கோல மேனிய! மகளிர்க்‌ கெல்லாம்‌ 
ஈஞ்செனத்‌ தகைய வாக ஈளியிரும்‌ பனிக்குத்‌'தேம்பாக்‌ - 
'கஞ்சமொத்‌ தலர்ர்த செய்ய கண்ண! யான்‌ காற்றின்வேர்தற்கு 
அஞ்சனை வயிற்றில்‌ வந்தேன்‌, நாமமும்‌ ௮.நும னென்டேன்‌. 
இம்மலை யிருர்‌து வாழும்‌ எரிகதிர்ப்‌ பரு.திச்‌ செல்வன்‌ 
செம்மலுக்கு ஏவல்‌ செய்வேன்‌, தேவ! அம்‌ வரவு சோக்கி 
விம்மலு.ற்று அனையா னேவ வினவிய வந்தேன்‌ ”* 

என்று விண்ணப்பஞ்‌ செய்தான்‌. மாணி யுருக்கொண்ட 
மாருதியின்‌ இவ்‌ வசனங்களைக்‌ கேட்டதும்‌, இராமபிரான்‌ 
அடைந்த ம£ழ்ச்சிக்கு அளவில்லை. தம்மை அவன்‌ அறிந்து 
கொண்டு கூறிய வசனங்களும்‌, தன்‌ பிறப்பையும்‌ வந்த 
நோக்கத்தையும்‌ சில சொற்களில்‌ அவன்‌ தெளிவுபடுத்திய 
அழகும்‌, பேசிய பாஷையின்‌ உயர்வும்‌ அப்‌ பெருமானைப்‌ 
பரவசமாக்கிவிட்டன. அவற்றின்‌ அருமை பெருமைகளை 


46 கம்பன்‌ மலர்‌ 


ஆராய்வதிலே அவன்‌ திருவுள்ளஞ்‌ செல்வதாயிற்று, அவ்‌ 
வாராய்ச்சியில்‌, 

ஆற்றலும்‌ நிறையும்‌ கல்வி யமைதியும்‌ அறிவும்‌ என்னும்‌ 

வேற்றுமை இவனோ டில்லை 
என்ற முடிவு அப்பிரானுக்கு ஏற்பட்டது. 'ஒவ் வொரு 
குணமே ஒவ்வொருவனிடம்‌ மேலோங்கி நிற்பது இயல்பு 
இவனிடமோ, ஆற்றலும்‌ நிறையும்‌ கல்வி யமைதியும்‌ 
அறிவும்‌ என்று, குணங்களை வேறு வேறாகப்‌ பிரித்து 
எண்ணிக்‌ காணும்‌ தன்மை இல்லை ; அவை ஒரு சேரத்‌ 
திரண்டு ஓங்கியுள்ளன £ என்று வியப்பானாயினன்‌ அப்‌ 
பெருமான்‌. 'காற்றின்‌ வேந்தற்கு மகன்‌' என்றதனல்‌ 
ஆற்றலும்‌, மாணியுருவாலும்‌ பணிவாலும்‌ நிறையும்‌, 
மஞ்செனத்‌ திரண்ட' என்பது முதலிய வசனங்களால்‌ 
கல்வி யறிவுகளும்‌ இராமபிரானுக்கு நன்கு விளங்னெ; 
என்‌ முன்பே மங்களகரமாகத்‌ தோன்றிய இத்‌ திருமேனி 
யின சமுதாய சோபை, வாடிய பயிர்களான எங்களை வாழ 
வைக்கும்‌ அஞ்சனமேகம்போல உள்ளத' என்பததோன்ற 
£மஞ்சென த்‌ திரண்ட கோலமேனிய!' என்கின்றான்‌ மாருதி. 
இதலிருர்‌ து, 

கால்தாக்க நிமிர்ந்து புகைந்து கனன்று பொங்கும்‌ 

ஆராக்கன லாற்றுமொர்‌ அஞ்சன மேக மென்ன 
அவித்தற்கரிய தம்‌ பகைக்கனலும்‌ இணி அவிக்கப்‌ 
பெறும்‌ என்ற குதிப்பும்தோற்றும்‌. இனி, அச்‌ சமுதாய 
சோபையிலிருந்து, அவயவ சோபையில்‌ இழிகின்ற 
அவ்வீரன்‌, 

அமலன்‌ முகத்துக்‌, கரியவாஇப்‌ புடைபரந்து யிளிர்க்து 

செவ்வரி யோடி. நீண்டவப்‌, பெரியவாய 
இருக்கண்களில்‌ முந்துற ஈடுபட்டு, 'கஞ்சமொத்துஅலர்ந்த 
செய்ய கண்ண ' என்று பெருமானை விளிப்பானாயினன்‌. 
இஃது, அப்பிரான து குளீர்ந்தலர்ந்த இருக்கண்ணோக்கம்‌ 


மாருதியின்‌ சரிய மாண்பு 87 


தமக்குப்‌ பேரருள்‌ புரிய வல்லன என்று குறித்தவாரும்‌. 
“தாமரைக்கண்ணான்‌' என்றதனால்‌ வேதப்‌ பயிற்சி மாரு 
இக்கு உண்மை வெளியாயிற்று. அப்‌ பயிற்சியறிவால்‌ 
புண்டரீகாக்னான திருமாலவதாரமோ இம்மூர்த்தி என்று 
கருதினான்‌. அருமருந்‌ தனையதொன்றை இடையில்‌ இழந்‌ 
தவர்களாய்‌, அதனை இரவுபபகவூம்‌ தருவிச்‌ சோர்வு ற்று 
லும்‌, இயற்கையழகுடன்‌ பொலிந்து விளங்குதலால்‌ அத்‌ 
திருக்கண்களின்‌ தகுதிக்கேற்ப, “௩ளியிரும்‌ பனிக்குத்‌ தேம்‌ 
பாக்‌ கஞ்சம்‌” என்று அபூதவுவமையால்‌ விசேடிக்னெறான்‌ 
மாருதி. தம்போல்‌ மனத்தை ஒரு நிலையில்‌ நிறுத்த வல்ல 
வர்களே இக்கண்ணழகால்‌ இழுக்கப்படுவாராயின்‌, அபலை 
களான பெண்டிர்க்கு இஃது எத்தகையதாகுமோ என்று 
சிந்தனையும்‌ உடன்தோன்றி, 'மகளிர்க்கெல்லாம்‌ ஈஞ்செ 
னத்‌ தகையவாகி' என்கின்றான்‌ அவன்‌. “தருமம்‌ அஞ்சுறு 
சரிதர்‌'என்‌ று முன்னமே அவ்வீரர்களை ஊூ த்துவிட்டமை 
யால்‌, காமித்த மகளிர்க்கெல்லாம்‌ எதிர்கோக்‌ இன்பந்‌ 
தருவனவல்ல அவர்‌ கண்கள்‌ என்று, மாருதி கருதிக்‌ கூறி 
யீருக்கக்கூடும்‌. இய வழியில்‌ விரும்பிய மகளிர்க்குத்‌ 
துன்பம்‌ விளைப்பவை ௮க்கண்கள்‌ என்பது, சூர்ப்பணகை 
வரலாற்றால்‌ நாமறிந்ததே. இணி, 
**விம்மலுற்று அனையான்‌ ஏவ வினவிய வர்தேன்‌ 


என்ற மாருதி வாக்கியமும்‌ அவனது கல்வியறிவின்‌ பெரு 
மையைக்‌ காட்டியது. தம்‌ மலைச்குள்‌ வருபவர்‌ பகைப்‌ 
புலத்தவரேர நட்பினரோ என்பது தெளி பப்படாத 
நிலையில்‌ அவ்வீரன்‌ இவ்வாசகத்தைக்‌ கூறுகன்றன்‌. அப்‌ 
போது, தன்‌ கல்விப்‌ பெருமையைக்‌ கொண்டே, அவன்‌ 
தான்‌ வந்த காரியத்தைச்‌ சாதுரியமாகக்‌ கூறவேண்டியவ 
னன்றோ ? ஆகவே, அரசன்‌ விம்மலுற்று ஏவ வினவிய 
வந்தேன்‌ ” என்று, அவ்விரண்டு பக்ஷங்கட்கும்‌ இயையும்‌ 
படி, பொதுவான தொடரொன்றைக்‌ குறிப்பிட்டான்‌, 


88 கம்பன்‌ மலர்‌ 


அவ்வீரன்‌. ஈட்பொடு வந்தவர்க்கானால்‌, “மகிழ்ச்சி 
கொண்டு அரசன்‌ ஏவியபடி தேவரீரை உசாவ* (குசல 
ப்ரச்னஞ்‌ செய்ய) வந்சேன்‌' என்றும்‌, பகைமையொடு 
வந்தவர்க்காயின்‌, 'தன்பத்தையடைந்து அவன்‌ ஏவியதால்‌ 
உங்களிடம்‌ அதனை விசாரணை புரியவந்தேன்‌' என்றும்‌ 
இப்பொருள்‌ பயக்கும்படி இம்மாருதி வசனம்‌ ௮மைந்திருப்‌ 
பது காணலாம்‌. 

இவ்வாறு சொல்லா ற்றலும்‌ பொருளா மமும்‌ கொண்ட 
வசனங்களைத்‌ தன்‌ திருச்செவி சாத்தியவுடன்‌ வியந்து, 
இனை யபெருமாளை ஏறிட்டு கோக்கியவனாய்‌, 

££ இல்லா ௪, உலகத்து எங்கும்‌ ; ஈங்வென்‌ இசைகள்‌ கூறக்‌ 
கல்லாத கலையும்‌ வேதக்‌ கடலுமே-— என்னுங்‌ காட்சி 
சொல்லாலே தோன்றிற்‌ றன்றே! யார்கொல்‌இச்‌ சொல்லின்‌ 
ை [செல்வன்‌ [ 

வில்லார்தோள்‌ இளைய வீர ! விரிஞ்சனோ ? விடைவ லானோ 2 

[தம்‌பீ! ஈதோ நிற்கன்ற இவன்‌ கல்லாத கலைகளும்‌ 
வேதங்களும்‌ உலகத்தில்‌ எங்குமேயில்லை என்று தோற்று 
கின்றது. இவ்வுண்மை இவன்‌ கூறிய சொ ற்களினீன் று 
தெளிவாயிற்று. இத்தகைய சொல்லின்‌ செல்வன்‌ யாவன்‌? 
பிரமதேவனோ? சிவபிரானோ?] 
என்று தான்‌ கண்ட அதிசயத்தைக்‌ கூறுவானாயினன்‌ 
இராமபிரான்‌. விரிஞ்சேனோ (பிர மனோ) என்றான்‌, வேத 
சாஸ்திரங்கட்கெல்லாம உற்பத்தயிடமானவன்‌ என்பது 
பற்றி, சப்த சாஸ்திரத்திற்கு த்‌ தல வனானமையால்‌ “விடை 

*' வீடினர்‌ அரக்கரென்று உவக்கும்‌ . விம்மலால்‌ £ (கம்ப, 
திருபவ, 15), * இன்னதோர்‌ விம்மல்‌ கோவ” (ஜீ. உருக்‌. 88) 
என மஇழ்ச்சி துன்பப்‌ பொருள்களிலும்‌, * அனையையோ நீயென 
வினவுதியாயின்‌ ? (கவித்‌), *நமன்தமர்‌ என்தமரை வினவப்‌ 
பெறுவா ரலர்‌ ? (பெரிய திருமொழி. ) என, உசரவுதல்‌ விசாரணை 
புரிதல்‌ என்‌ ற பொருள்களிலும்‌ முறையே வந்துள்ளமை காண்க. 


மாருதியின்‌ சீரிய மாண்பு 39 


வலானே' என்கின்றான்‌. சிவபிரானாது டமருகத்திலிருந் து 
வியாகரணக்‌ கலைக்கு மூலமான மாஜேசுளர ஸூத்ரங்கள்‌ 
அவதரித்தவை என்பது அறியத்தகும்‌. ஆகவே, லக்க 
இலக்கணங்களுக்கெல்லாம்‌ நிலைக்களமானவன்‌ மாருதி 
என்பதாயிற்று. “காதனான்‌ ஈஈகனாலும்‌ கணிப்பரிய கலை 
யனைத்தும்‌ கதிரோன்‌ முன்சென்று ஓதினான்‌'', “அயிந்திர 
நிறைந்தவன்‌ '' என்றார்‌ கம்பர்‌. 

இவ்விடத்‌ நில்‌ ஒரு முக்கியமான விஷயம்‌ நினைவிற்‌ 
கொள்ளத்தக்கது, அதாவது: மாருதி தமிழ்‌ மொழியில்‌ 
பேசுவதை ஆனந்தமாக அநுபவிக்கின்றான்‌ இராமபிரான்‌ 
என்பதே. . 'தென்சொற்்‌ கடந்தான்‌' என று, ஈம்‌ கவியரச 
ரால்‌ சிறப்பிக்கப்பெற்ற சருவஞ்ஞமூர்த்தியன்றோ, அப்‌ 
பெருமான்‌? மாருதி பேச்சாகக்‌ கம்பர்‌ பாடிய அத்தென்‌ 
சொற்கள்‌, இராமமூர்த்தியையும்‌ மயக்னெ என்பது உண்‌ 
மையாயின்‌, மேலே நான்‌ எழுதிய பொருணயங்களும்‌, மற்‌ 
அம்‌ நல்லறிஞர்‌ காணக்கூடிய ஈயங்களும்‌, மாருதி கூற்‌ 
ரன அவ்விரண்டு பாடல்களிலும்‌ அடங்கிக்‌ கிடப்பதும்‌ 
உண்மையாம்‌. ஆக3வ, இராமபிரானுக்குத்‌ தோன்றிய 
மாருதியின்‌ சொல்‌ இறமைகளை அவ்வீரனது சொல்லைக்‌ 
கொண்டே கம்பரும்‌ நமக்குத்‌ தோற்றுவிக்‌கன்றார்‌ 
என்றே கொள்க. 


இவ்வாறு ௮நுமான்‌ வடித்துக்கூறிய இவ்வழகிய 
வார்த்தைகளிலிருக்தே, இராமச்சந்திரனது இஇகாசத்தின்‌ 
இருண்ட பக்கமானது நீங்‌6 , அதன்‌ ஒளிப்பக்கம்‌ திரும்பிப்‌ 
பிரகாரிப்பதாயிற்று, அவ்வீரனது ஒரு சில வார்த்தை 
களைக்கொண்டு அவனது ஆற்றல்நிறை கல்வீயறிவுகளை 
ஊகித்த ராமபிரான்‌, பின்னிகழ்ந்த அவன்‌ செயல்கள்‌ 
ஓவ்‌ வொன்‌ நிலும்‌. அவற்றை ஒருசேரக்‌ கண்டு பிரமித்த 
சந்தர்ப்பங்கள்‌ பல, அவை, அடுத்த சுந்தரகாண்டம்‌ யுத்த 
காண்டங்களில்‌ பிரசித்தம்‌. அவற்றையெல்லாம்‌ இங்கு 


| 


த. கம்பன்‌ மலர்‌ 


விவரிப்பது என்‌ நோக்கமன்று. ஆயினும்‌ அறுமானது 
நிரதிசயமான உத்தம குணமொன்றைமட்டும்‌ இங்கே 
விளக்க விரும்புகிறேன்‌. 
சுக்ரீவன்‌ ஆணைப்படி. சதாபிராட்டியைத்‌ தேடி 
வரும்‌ பொருட்டு எண்டிசையினும்‌ சென்‌ ற வானர வீரர்‌ 
களிலே, தென்றிசைச்‌ சென்ற அங்கதன்‌ முதலியோர்‌ 
இலங்கை யொழிய அத்திசை முழுதுக்‌ தேடியும்‌ காணாது 
சோர்ந்து, திரும்பிச்‌ செல்லவும்‌ மனமின்‌ றித்‌ தங்களுயிரை 
விடத்‌ துணியலானார்கள்‌. அந்நிலையில்‌ முதியோனாகிய 
சாம்பவன்‌, மாருதிதான்‌ இலங்கை செல்லுங்‌ காரியத்தை 
முற்றுவிக்க வல்லவன்‌ என்று முடிவு செய்து, தன்மதிப்‌ 
பின்றி அடங்கிக்டெந்த அம்மகாவீரனை கோக்க, 
“ மேலை விரிஞ்சன்‌ வீயினும்‌ வீயா மிகுகாளீர்‌/ 
பூலை ஈயர்து நண்ணி தணர்ந்தீர்‌! தவல்தக்£ர்‌ / 
காலனும்‌ அஞ்சும்‌ காய்செ மொய்ம்பின்‌ கடைநின்தீர்‌ ! 
ஆலம்‌ நுகர்க்சா னாமென வெம்போர்‌ அடர்‌சத்மீர்‌/ 
ஈல்லவு மொன்றோ, தீயவும்‌ நாடி. சவைதீரச்‌ 
சொல்லவும்‌ வல்லீர்‌! காரியம்‌ நீரே தணிவுற்றீர்‌ ! 
வெல்லவும்‌ வல்லீர்‌ /. மீளவும்‌ வல்லீர்‌! மிடலுண்டேல்‌ 
கொல்லவும்‌ வல்லீர்‌ ! தோள்வலி ஒன்றும்‌ குறையாதர்‌ ! 
நீதியில்‌ கின்றீர்‌! வாய்மை அமைந்தீர்‌ ! கினைவாலும்‌ 
மாதர்‌ ஈலம்பே ணாது வளர்ந்தீர்‌ ! மறையெல்லாம்‌ 
ஓதி யுணர்க்தீர்‌ ! ஊழி கடக்தர்‌ / உலனும்‌ 
ஆதி யயன்தா னாமென யாரும்‌ அழைடிற்பீர்‌ /'? 
என்றும்‌ பிறபடியாகவும்‌ அவரை உற்சாஃப்படுத்தி, 
எ ஏகுமின்‌ நீரே, எம்முயயிர்‌ ஈல்கி இசைகொள்ளீர்‌ 29 


என வேண்டி நின்றான்‌. பெருவீரனும்‌ முதியோனுமான 
அச்சாம்பவனது மொழிகளாலும்‌, பெருமானது தனி 
யேவலாலும்‌ மாருதியின்‌ உள்ளம்‌ பூரித்து ஒங்கிக்‌ 
இளர்ந்தது. உடனே, அவன்‌ கடலைத்‌ தாண்டி இலக்கை 


மாருதியின்‌ சீரிய மாண்பு 41 


சென்றதும்‌, அங்கே பிராட்டியைத்‌ தரிசத்து அவளைத்‌ 
தேற்றியபின்‌ இராவணனைக்‌ கண்டு வாதாடியதும்‌, அவ்‌ 
வரக்கன்‌ சினந்து இட்ட வாலின்‌ தீயால்‌ இலங்கைமாககர்‌ 
மூழுதையும்‌ அழித்து, எதிர்த்த அரக்கர்‌ படைகளைப்‌ பாழ்‌ 
படுத்தியதும்‌ ஆகிய வரலாறுகள்‌ நாமெல்லாம்‌ நன்கறிந்‌ 
தவை. அதுமான்‌ இலங்கையைப்‌ படுத்திய பாட்டால்‌, 
பெரியமந்திராலோசனை சபை கூட்டும்படி இராவணனுக்கு 
நேர்ந்துவிட்டது. அதனில்‌, திறிமீலாகங்களையும்‌ நடுங்க 
வைத்த அவனையே, 
“சுட்டது குரங்கு ; எரி குறை யாடிடக்‌ 

கெட்டது கொடிரகர்‌ ; ளையும்‌ சண்பரும்‌ 

பட்டனர்‌ ; பரிபவம்‌ பரந்தது எங்கணும்‌ ; 

இட்ட அஇவ்‌ வரியணை இருந்தது என்னுடல்‌. 

ஊதுஇன்‌ றனூணெறு உதிரம்‌ ; ஒள்ரகர்‌ 

ஆறுதின்‌ நிலதுஅனல்‌ ; அதிலும்‌ சாவியும்‌ 

கூறுமங்‌ கையர்ஈறுங்‌ கூர்த லின்சுறு 

நாறுகின்‌ றது; நுகர்ர்‌ திருத்தும்‌ சாமெலாம்‌, 

மற்றில தாயினும்‌ மலைந்த வானரம்‌ 

* இற்றுஇல தாகியது ' என்னும்‌ வார்த்தையும்‌ 

பெற்றிலம்‌ பிறந்திலம்‌ என்னும்‌ பேறலால்‌ 

முற்றுவத என்னினிப்‌ பழியில்‌ ஞூழ்‌இனாம்‌ ?” 
என்று பலவாறு கதறும்படிச்‌ செய்ததைக்‌ கம்பர்‌ யாவ 
ரும்‌ வியப்புறப்‌ பாடுகின்றார்‌. புதிதாக நிருமிக்கப்‌ 
பட்ட அழயெ சிங்காதனத்தில்‌ இருந்துகொண்டு அவன்‌ 
மேற்கூறிய வார்த்தைகளைக்‌ கூறும்போது கிளையும்‌ 
நண்பரும்‌ எரிவாய்ப்பட்டு, அழிந்த இலங்கைமாககரை 
ஒரு பிணக்காடான மயானமாகவும்‌, தன்‌ சிங்காதனத்தை 
அச்சுடுகாட்டில்‌ இடப்பட்ட ஈமவிறகாகவும்‌, அதன்மேல்‌ 
அமர்ந்துள்ள தன்னைச்‌ செத்த பிரேதமாகவும்‌ கருதித்‌ 
தக்கிக்கன்ற நிலையைக்‌ காணலாம்‌. இப்பேரழிவால்‌ 


42 கம்பன மலா 


வந்த பெரும்பழி, ஒரு சிறு வார்த்தையை நரம்‌ பெற்றிருந்‌ 
தால்‌ ஒருவாறு நீங்கியிருகீஈக்கூடும்‌, அதாவது? ஊரை 
யழித்த வானரம்‌ பிடிபட்டுக்கொல்லப்பட்டது என்பதே, 
அந்தோ ! அவ்‌ வார்த்தையும்‌ ஈம்மாற்‌ பெற முடிய 
வில்லைமே!” என்று பிரலாபிக்கின்றான்‌ இராவணே சுவரன்‌. 
இப்படிக்‌ கதறும்படியான பெரு நாசத்தை, யாவராலும்‌ 
அழிக்கப்‌ படாத இலங்கைக்கும்‌ அதன்‌ மக்கட்கும்‌ 
இழைத்து ஜயசீலனாய்‌ அக்கரையில்‌ உள்ள . தலைவர்க 
ளிடம்‌ திரும்பினன்‌, அவ்வானர வீரன்‌. இவ்வளவாயினும்‌ 
இலங்கை மகா ஜனங்கட்கு மட்டும்‌ ௮வ்‌9வெற்றி தெரியுமே 
யன்றி, அக்கரையில்‌ உள்ளவர்கட்குச்‌ சிறிதும்‌ அது 
'தெரிந்ததில்லை. திரும்பிவந்த அநுமனால்‌ இலங்கை நிகழ்ச்‌ 
கள்‌ யாவும்‌ கூறப்பட்டிருந்தால்தானே வானரத்‌ தலைவர்‌ 
கள்‌ அவற்றை அறியமுடியும்‌ ? ஆனால்‌, இச்செய்திகள்‌. 
அவ்வீரன்‌ வாய்ப்பட ஒரு3பாதும்‌ வந்ததில்லை. இதன்‌ 
காரணத்தை ௩ம்‌ கவிச்‌ சக்கரவர்த்தி, 


ஆண்டகை தேவி யுள்ளத்‌ தருர்தவம்‌ அமையச்‌ சொல்லிப்‌ 
பூண்டபே ரடையா எம்கைக்‌ கொண்டதும்‌ புகன்று, போரில்‌ 
நீண்டபே ரரக்‌* ரோடும்‌ நிகழ்க்சதும்‌ நெருப்புச்‌ இர்‌.இ 
மீண்டதும்‌ விளம்பான்‌, தான்தன்‌ வென்றியை உரைப்ப வெள்கி 


என்ற அருமைக்‌ கவியால்‌ நாம்‌ அறியும்படித்‌ தெளிய 
வைக்கின்றார்‌. சாம்பவன்‌, மாருதியிடம்‌ அடங்கிக்‌ இடக்‌ 
கும்‌ மகிமைகளைக்‌ கூறி அவனை வேண்டிக்‌ கொள்ளும்‌ 
வரை ஒடுங்கியிருந்தவன்‌ அவ்வீரன்‌ என்பது, வான்மீகி 
முனிவராலும்‌ கூறப்பட்டது. இத்தன்மையிலிறுர்‌ து, தன்‌ 
மதிப்பும்‌ தற்புகழ்ச்சியும்‌ அவனிடம்‌ சிறிதுங்‌ கிடையா 
என்பது விளங்குவதன்றோ ? இத்தகைய பெரிமோன்‌, 
"இலங்கையில்‌ நான்‌ இவ்வளவு பெரிய வெற்றிச்‌ செயல்‌ 
களைச்‌ செய்தேன்‌? என்று வானர வீரர்கள்‌ முன்பேனும்‌. 
இராமபிரானிடமேனும்‌ கூறிக்கொள்ளக்‌ கூடியவனோ? 


மாருதியின்‌ சீரிய மாண்பு 48 

= 
குணவானான / ஒருவன்‌ செய்த அருஞ்‌ செயல்‌ ளின்‌ 
பெருமைகளை, “அவற்றை நேரில்‌ அறிந்த தக்கோன்‌ 
ஒருவனே உள்ளபடி கூசாது கூறவல்லவன்‌. செய்த 
வனே தன்‌ அருமை பெருமைகளைச்‌ சிறப்பிப்பதென்பது 
தற்புகழ்ச்ச்யாளனுக்குத்தான்‌ ததம்‌. பெருந்தன்மை 
நிறைந்த மாருதி போன்றார்க்கோ, நாணம்‌ முதலியன 
இடையில்‌ தடுக்கக்கூடுமா தலால்‌, அவை ஈன்கு வெளியாக 
இடமில்லை. இவற்றையெல்லாம்‌ தம்‌ நுட்பமதியால்‌ 
உணர்ந்த கம்பர்‌, தன்‌ இலங்கை வெற்றியை மாருதி 
நாணத்தாற்‌ கூறினனில்லை என்று பாடியது, சாம்பவன்‌ 
அண்டும்வரை அடங்டிக்கிடந்ததாக வால்மீு பகவான்‌ 
கூறிய அவனது பெருங்குணத்தை மேலும்‌ சிறப்பித்துக்‌ 
காட்டுகின்றது எனலாம்‌. இலங்கை புறப்படும்போது, 
வானரத்‌ தலைவர்களைத்‌ தேற்றுவதற்காக அநுமான்‌ 
திரச்சொற்கள்‌ சில கூறியதுண்‌ நி. அத, அவர்கள்‌ 
நன்மையைக்‌ கருதிச்‌ சமமோசி தமாக அவன்‌ சொல்லியதே 
யன்‌ றிக்‌ குணக்கேடான தற்புகழ்ச்சி அன்று. இவ்வாறு, 
நாணத்தால்‌ இலங்கை நிகழ்ச்சிகளை மாருதி கூறவில்லை 
யாயின்‌, அரக்கர்களும்‌ இலங்கை நகர மும்‌ அழிந்த செய்தி 
வானரத்‌ தலைவர்களாலும்‌ பெருமானாலும்‌ அறியப்பட்ட 
விதந்தான்‌ எப்படி? இக்பகள்விக்து ஈம்‌ கவிச்சக்கர 
வர்த்தி கூறும்‌ அற்புதமான விடையை இனி விளக்கு 
வேன்‌. 


இலங்கை சென்ற மாறுதி திரும்பி வந்து, அங்கே 
தேவியைக்‌ கண்டுவந்த செய்தியை வானரத்‌ தலைவர்க்கும்‌ 
பெருமானுக்கும்‌ கூறியதும்‌, பின்‌ இராமபிரான்‌ பெருஞ்‌ 
சேனையுடன்‌ சென்று இலங்கை யெதிர்க்கரையில்‌ பாடி. 
இறங்கியதும்‌ தெரிந்தவையே. அப்போதுதான்‌, தமைய 
னான இராவணனால்‌ வெறுத்துத்‌ தள்ளப்‌ பட்ட 
விபீஷணன்‌ பெருமானிடம்‌ சரண்‌ புகுந்தது. இவனைப்‌ 


4 கம்ப னமலா 
பற்றி இராமபிரான்‌ தலைவர்களுடன்‌ ஆலோசித்தபோது 
விபீடணன்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கவனல்லன்‌' என்றே 
சுக்சரிவாதியோரெல்லாம்‌ ஒருமுகமாகக்‌ கூறிவிட்டனர்‌. 
முடிவில்‌, மாருதியின்‌ கருத்தை அப்பிரான்‌ உசாவ, 
**வணங்கப சென்னியன்‌ மறைத்த வாயினன்‌ நுணங்கிய 
கேள்வியன்‌”' ஆன அவன்‌, அடைக்கலம்‌ புகுந்த அரக்கன்‌ 
ஏற்கத்தக்கவனே என்பதற்கு வேண்டிய காரணங்களைக்‌ 
கூறியதோடு, தான்‌ இலங்கையில்‌ கண்கூடாகக்‌ கண்ட 
வற்றை, 
1! வாலி விண்பெற அரசு;இளை யவன்பெறக்‌ 

கோலிய வரிசிலை வலியும்‌ கொற்றமும்‌ 

சீலமும்‌ ஓர்ச்துகிற்‌ தேர்ந்து தெள்ளிதின்‌ 

மேலர செய்துவான்‌ விரும்பி எய்தினான்‌. 

எல்லியில்‌ இவனது இரண மாளிகை 

செல்லிய போதினும்‌ திரிர்த போதினும்‌ 

நல்லன நிமித்தங்கள்‌ ஈளிஈ யர்‌ துள 

அல்லது முண்டுசா அறிந்தது ஆழியாய்‌ ! 

நிர்தனை ஈறவமும்‌ நெறியில்‌ ஊன்களும்‌ 

தந்தன கண்டிலேன்‌ தரும தானமும்‌ 

வந்தனை நீதியும்‌ பிறவும்‌ மாண்பமைந்து 

அந்தணர்‌ இல்லெனப்‌ பொலிந்த தரம்‌ அரோ / 

கொல்லுமின்‌ இவனையென்‌ நரக்கன்‌ கூறிய 

எல்லையில்‌, தூதரைச்‌ கோற லென்பது 

புல்விஅ, பழியொடும்‌ பொருந்தும்‌, போரினி 

வெல்லலம்‌ பின்னையென்று இடைவி லக்கினான்‌ " 
என்றும்‌ எடுத்த மொழிந்தனன்‌. இவற்றை யெல்லாம்‌. 
செவிமடுத்து அமிழ்தின்‌ மாந்திய இராமபிரான்‌ அநுமன்‌ 
கருத்தையே ஏற்றுக்கொண்டு, “மற்றினி உரைப்பதில்லை, 
மாருதி வடித்துச்‌ சொன்ன பெற்றியே பெற்றி" என்று 
மூடிவுகூறி, அவ்வீபீடணனை ஏற்று அவனுக்கு இலங்கை 
யரசும்‌ ஈந்த வரலாறு பிரசித்தம்‌. 


மாருதியின்‌ சரிய மாண்பு தீதி 


இவ்வாறு, பெருமானும்‌ சொண்டாடும்படி அமைந்‌ 
தது, மாருதியின்‌ நூல றிவொடு கூடியம இ தட்பம்‌.- சம 
யோசிதமாகக்‌ கூறிய இவனது வசனங்கள்‌ இராமபிரான்‌ 
திருவுள்ளத்தை உற்சாஃப்படுத்தியதனால்‌ விபீடணனது 
சரணாகதி நோக்கமும்‌ தலைக்கட்டியது. இலங்கையில்‌ 
இராமபக்‌ தனான மாருதியின்‌ சடாக்ஷத்துக்கு இலச்காகட்‌ 
பெற்றதன்‌ பயனாக, விபீடணன்‌ அவ்விலங்கைக்கே 
அரசனாக முடிசூட்டப்‌ பெற்றான்‌. இப்படி, மற்றவ 
ரெல்லாம்‌ மறுத்த நிலையில்‌, தன்னை ப்பற்றி எடுத்துரைத்த 
மாருதியின்‌ மகோபகாரத்துக்குப்‌ பிரதி செய்பவன்‌ 
போல, அம்மாருதியைப்பற்றி, அங்கு எவரும்‌ அறிந்திராத 
அரிய செய்திகள்‌ சிலவற்றைப்‌ பெருமான்‌ திருமுன்பு விபீ 
டணன்‌ எடுத்துக்கூறும்‌ சந்தர்ப்பமொன்று நேர்ந்தது. 
அது, பெருமானையும்‌ பிற தலைவர்களையும்‌ ஒருசேரப்‌ பிர 
மிக்கும்படி செய்துவிட்டது எனலாம்‌. அதுபற்றி ௩ம்‌ 
கவியரசர்‌ கூறுவன வருமாறு :— 

இலங்கையரசனாக விபீடணன்‌ முடிகுட்டப்பெற்ற 
பின்‌, சுக்ரீவன்‌ தூண்டுதல்‌ மேல்‌, அவன்‌ இராமமூர்த்தி 
யால்‌ வரவழைக்கப்பெற்று, 

₹* ஆர்கலி இலங்கையின்‌ அரணும்‌, அவ்வழி 
வார்கெழு கனைகழல்‌ அரக்கன்‌ வன்மையும்‌, 
தார்கெழு தானையின்‌ அளவும்‌, தன்மையும்‌ 
- நீர்கெழு தன்மையாய்‌ நிகழ்ச்‌ துவாய்‌ ”” 

என்று உசாவப்பட்டான்‌. வால்மீகி பகவானும்‌, 

**அக்யாஹி மம தத்வேச ராக்ஷ்ஸாநாம்‌ பலாபலம்‌?” 
என்று பெருமான்‌ அவனை வீனாவியதாகப்‌ பாடினர்‌. இவ்‌ 
வாறு, 'அரக்கரது பலாபலன்களை உள்ளபடி எனக்கு உரைப்‌ 
பாயாக ' என்று இராமபிரான்‌ கேட்டிருப்பவும்‌, அவரது 
பலங்களை மட்டுமே விபீடணன்‌ றெப்பித்தான்‌ என்பது 
வால்மீகத்தால்‌ அ,மியப்படுகன்றது. பலத்தோடு அபலத்‌ 


46 கம்பன்‌ மலர்‌ 


தையும்‌ பெருமான்‌ கேட்டபடி விபீடணன்‌ வாய்மொழி 
யில்‌ அமைப்பது, வால்மீகி திருவுள்ளத்துக்கு விரோத 
மன்று என்பதைக்‌ கம்பர்‌ தம்‌ நுட்ப ஈதியாற்‌ கண்டனர்‌. 
கண்டு, முதலில்‌ இராவணனாற்றல்‌, அவனது சேனாபலம்‌ 
அரண்வலி முதலியவற்றை அளவுகடந்து புகழலாயினர்‌. 
இப்புகழ்ச்சிகளால்‌, திருமூர்த்‌ இகளும்‌ அவனை வெல்ல வல்‌ 
லவர்‌ அல்லர்‌ என்பதே யாவர்க்கும்‌ தோற்றக்கூடியது. 
இப்படி விபீடணன்‌ கூற்றில்‌ சரமாரியாகப்‌ புகழ்ந்து 
வந்த நம்‌ கவிச்சக்கரவர்த்தி, இத்தகைய பெருவலி 
| படைத்த அரக்கர்‌ சேனைகளும்‌ அரணும்‌ ஒரு சிறிய 
[த க்மல்‌ திடீரென்று அழிந்தொழிந்தன என்று, 
| இராவணனது பலவீனத்தையும்‌ பாடிச்‌ செல்லும்‌ அழகு 
வியக்கத்தக்கது. பிறவிடங்களிலும்‌, இராவணனது பெரு 
மையை அளவுகடந்து புச ழ்ந்து வந்து அப்பெருமை யாவும்‌ 
ஒரு சிறு காரணத்தால்‌ சிறுபொழுதில்‌ தொலைவதா 
யிற்று என்று ஒரு சொல்லாற்‌ கூறி வியப்படையச்‌ செய்‌ 
வது, இக்கவியரசரது மாண்புகளுள்‌ ஒன்று. இலங்கைப்‌ 
பெருமையை மாருதி கூற்றில்‌ வைத்துப்‌ புகழ்பவர்‌, 


கறங்கு கால்புகா, கதிரவன்‌ ஒளிபுகா, மறவி 

மறம்பு கா,இணி வானவர்‌ புகாரென்கை வம்பே 

திறம்பு காலத்து யாவையும்‌ சசையினும்‌ இதையா 

அறம்புகாது இர்ச அணிமதிற்‌ புறத்‌.துரின்‌ றகத்தின்‌ 
என்றும்‌, இராவணன்‌ வலிமையை அங்கதன்‌ கூற்றில்‌ 
வைத்துப்‌ புகழ்பவர்‌, 
“கல்லுண்டு, மரமுண்டு, ஏழைக்‌ கடலொன்று கடர்தோமென்னும்‌ 
சொல்லுண்டே, இவனை வெல்லும்‌ தோற்றத்தோர்‌ கூற்றமுண்டே? 
எல்லுண்ட படைகைக்‌ கொண்டா னிகருண்டே £ இராமன்‌ கையில்‌ 
வில்லுண்டே! உண்டு ”' என்றெண்ணி ஆற்றவும்‌ வியந்துநின்றான்‌. 


என்றும்‌ பாடிய கவிகள்‌, மேற்கூறிய தன்மையைக்‌ 


மாருதியின்‌ சீரிய மாண்பு 47 


பங்களை அளவு கடந்து புகழ்ந்த விபீடணன்‌, அப்புகழ்ச்‌ 


காட்டும்‌. அம்முறையில்‌, அரக்கரது | 
சியினின்‌ ற திடீரென்று மாறி, 


** ஈடு பட்டவர்‌ எண்ணிலர்‌ ; தோ.ரணத்து எழுவால்‌ 

பாடு பட்டவர்‌ படுகடல்‌ மணலினும்‌ பலரால்‌ ; 

சூடு பட்டது கொடிககர்‌; அடுபுவி ரந்த 

ஆட பட்டதே பட்டனர்‌, அநுமனால்‌ அரக்கர்‌. 

சேனைக்‌ காவலர்‌ ஓரைவர்‌ உளர்‌, பண்டு தேவர்‌ 

வானைக்‌ காவலும்‌ மானமும்‌ மாற்றிய மறவர்‌ ; 

தானைக்‌ கார்வருங்‌ கடலொூம்‌ தமரொடுர்‌ தாழும்‌ 

அனைக்‌ கால்பட்ட செல்லென ஒல்லையின்‌ அவிர்தார்‌, 

எங்கு லத்தவர்‌ எண்பதி னாயிரர்‌ இறைவர்‌, 

சிங்க ரப்பெயர்க்‌ இரியன்ன தோற்றத்தர்‌ ளெர்ந்தார்‌ ; 

வெங்க ரத்தினும்‌ காலினும்‌ வாவினும்‌ வீக்கச்‌ 

சங்க ரற்கழி முப்புமத்‌ தவர்‌எனச்‌ சமைர்தார்‌. 

சொன்ன மாமதில்‌ இலங்கையின்‌ பரப்பித, அகைத்துச்‌ 

சின்ன மானவர்‌ கணக்லைர்‌ ; நீங்களே தெரிதிர்‌ ; 

இன்னம்‌ ஆருளர்‌ வீரர்‌ மற்று ; இவன்சுட எரிந்த 

அன்ன மாநகர்‌ அவிர்த தஅ௮க்‌ குருதியால்‌ அகன்று,” 
* இது மற்றிவ்வழி எய்தியது ' என்று இவ்வாறு மாருதி 
யால்‌ விளை ந்த இலங்கையழிவுகளைச்‌ சரமாரியாகப்‌ பொழி 
யலானான்‌. இதனோடு அவன்‌ நின்றுவிட்டனனோ ? 


“ எம்பெருமானே ! கரனும்‌ வாலியுமாயெ பெரு 
வீரரின்‌ வதங்களால்‌ தேவரீர்‌ பெற்ற வெற்றித்‌ திறங்‌ 
களை அடியேன்‌ கேள்விப்பட்ட துண்டு. அக்கேள்வியொன்‌ 
றையே கம்பித்‌ தேவரிரிடம்‌ வந்து சரண்புகுந்தேன்‌ 
என்று திருவுளங்‌ கொள்ளற்க. தாதனாக வந்த இவ்‌ 
வீரனால்‌, அமிபடாத இலங்கை அடியோடு தீந்ததையும்‌ 
அரக்கர்‌ கூட்டம்‌ பாழானதையும்‌ நேரிற்‌ கண்டு தெளிந்த 
பின்தான்‌, தேவரீரிடம்‌ திடஈம்பிக்கை கொண்டு அடைக்‌ 


4 


48 கம்பன்‌ மலர்‌ 


கலம்‌ புகத்‌ துணிந்தேன்‌ அடியேன்‌ என்றனன்‌ வீபீட. 
ணன்‌. இக்கருத்தமைந்த, 
*£ காச்தும்‌ ஆனையிற்‌ கரன்‌ ௫ுதல்‌ வீரரும்‌ கவியின்‌ 
வேர்தும்‌ என்றிவர்‌ விளிந்தவா கேட்டன்று ; விலங்கல்‌ 
தீர தவா கண்டும்‌ அக்கரைச்‌ செருவிடை முருக்கிப்‌ 
போர்‌ த வாகண்டும்‌ நாணிங்குப்‌ புகுந்தது புகழோய்‌ ["'' 
என்ற கம்பர்‌ பாடல்‌ அறிந்து சுவைக்கத்தக்கது. இது 
கேட்ட பெருமானோ, 
கேள்கொள்‌ மேலையான்‌ இளச்இய பொருளெலாங்‌ கேட்டான்‌ 
வாள்கொள்‌ சோக்கியைப்‌ பாக்கியம்‌ பழுத்தன்ன மயிலை 
சாள்கள்‌ சாலவும்‌ £ங்சலின்‌ ஈலங்கெட. மெலிர்த 
தோள்கள்‌ வீங்டுத்தன்‌ தா. கணைப்‌ பார்த்‌ தவை சொன்னான்‌. 
யாது சொன்னான்‌ 7 
* 6 கூட்டி னார்படை பாகத்தின்‌ மேற்படக்‌ கொன்றாய்‌ ; 
ஊட்டி னாய்‌எரி ஊர்முற்றும்‌ ; இனியங்குஒன்‌ அண்டோ ? 
கேட்ட வாற்றினால்‌, சிளிமொழிச்‌ சீதையைக்‌ இடைத்தும்‌ 
மீட்டிலாதஅ, என்‌ வித்றொழில்‌ காட்டக்கொல்‌ வீர / 


* வீரனே / பகைவர்‌ ஒன்று கூட்டிய படைகளை யெல்லாம்‌ 
பாதிக்கு மேற்படவே கொன்அவிட்டாய்‌ ; இலங்கைமா௩கர்‌ முழு 
தையும்‌ எரியூட்டி அழித்திட்டனை; இணி, சான்‌ அங்கே செய்ய 
வேண்டிய காரியம்‌ யாதோ விபீடணன்‌ கூறியவற்றைக்‌ கேட்ட 
அளவில்‌, உன்‌ கைக்கு எட்டியவளாயிரறார்தும்‌ என்‌ தேவியைச்‌ 
இறை மீட்வெர்து நீ என்னிடம்‌ சேர்த்திருந்தால்‌, வர்த காரியம்‌ 
கைகூடி யிருக்குமே. அவ்வாறு செய்யாதது, என்‌ வெறும்‌ வில்‌ 
வித்தையை உங்கட்கெல்லாம்‌ காண்பிக்வே போலும்‌ ! கின்‌ 
புஜபல பராக்ரமம்‌ நிரம்பிய இலங்கையை இப்போது அணு 
விட்டோம்‌. இங்கே நாங்கள்‌ செய்யவேண்டிய வீரச்செயல்களைச்‌ 
செய்துவிட்டதாகவே வைத்துக்கொள்வோம்‌, அவையாவும்‌ உன்‌ 
செயல்கள்போலப்‌ பெருமைக்குரியன ஆகுமோ ? மகாபாஹுவே 7 
பெரும்‌ படையோடு புகுந்த நாம்‌, இனி எந்த அரிய காரியத்தைச்‌ 


செய்து பெரும்‌ புகமடையப்‌ போகிறோமோ தெரியவில்லை, என்‌ 


மாருதியின்‌ சீரிய மாண்பு 49 


நின்செய்‌ தோள்வளி நிரம்பிய இலங்கையை நேர்க்தோம்‌ ; 

பின்செய்‌ தோம்லெ ; அவை யினிப்‌ பீடின்ற பெறுமோ [சோம்‌ 

பொன்செய்‌ தோளினாய்‌ ! போர்ப்பெரும்‌ படையொடும்‌ புக்‌ ' 

என்செய்‌ தோம்‌என்று பெரும்புகழ்‌ எய்‌ துவா னிருர்தோம்‌ / 

என்ன தாக்கிய வலியொடு௮வ்‌ வி.ராவணன்‌ வலியும்‌ 

உன்ன தாக்கனை, பாக்கியம்‌ உருக்கொண்டை தொப்பாய்‌/ 

முன்ன தாக்யெ மூவுல காக்கிய முதலோன்‌ 

பின்ன தாக்கெ பதம்றினக்‌ காக்னென்‌ பெற்றாய்‌.”? 
என்று அருளிச்‌ செய்தனன்‌. மனம்‌ இளகிக்‌ கூறிய இவ்‌ 
வருமை வசனங்களைக்‌ கேட்டு நின்ற அநுமான்‌, இவற்றுக்‌ 
கெல்லாம்‌ அளித்த விடையை, 

என்று கூறலும்‌, எழுர்‌ இரு மிலனுற வணங்கி 

ஓன்றும்‌ பேசலன்‌ நாணினன்‌ வணக்கெனன்‌ உரவோன்‌ 
என்று பாடி, இக்கதைப்‌ பகுதியை முடி க்னெறார்‌, ஈம்‌ கவி 
யரசர்‌. 

ஆற்றல்‌ நிறைகல்வியறிவுகளெல்லாம்‌ ச ரண்டதோர்‌ 
குன்றமாய்‌ வீளங்‌& யவன்‌ மாருத என்பதை இராமபிரான்‌ 
அறிந்து மகிழ்ந்த இடங்கள்‌ பல. அக்குணக்‌ குன்றத்தை 
அலங்கரித்த விளங்கிய கொடிமுடியாகப்‌ பிரகாசித்தது. 
தற்புகழ்ச்சியற்ற அவனது இவ்௨மைதிக்‌ குணமேயாம்‌. 
இவ்வுத்தம ணத்தை முதல்முதற்‌ கண்டு பெருமான்‌ 
வியக்க நேர்ந்த இடம்‌ இதுவே. தன்‌ வெற்றியை உரைப்‌ 
பதற்கு நாணி மறைத்துவைத்திருந்த மாருதியின்‌ பரமரக 
சியம்‌, பகைப்புலத்‌ திலிருந்தபடியே யாவும்‌ கண்கூடாகக்‌ 


பாக்கியமே உருவெடுத்து வந்தது போன்‌ றவனே / எனக்கு இது 
வரை அமைக்தூள்ள ஆற்றலையும்‌, பகைவனான இராவணன்‌ 
வலியையும்‌ ஒரு சேர உன்னதாக்கக்கொண்டனை. இத்தகைய 
உனக்கு, மூவுலகும்‌ படைத்த பிரமதேவனது பத்தான்‌. . நான்‌ 
அளிக்கத்தக்கது. அதனை நீ பெற்றுவிட்டாய்‌ என்று அறிக” 
என்பது கருத்து. 

க. மக்‌ 


50 கம்பன்‌ மலர்‌ 


கண்ட தக்கோனொருவனால்‌, எல்லோரும்‌ அறிய வெளிப்‌ 
। படுத்தப்பட்டுவிட்ட..து. இதை வெளிப்படுத்திய விபீடண 
| னிடம்‌ அவ்வீரன்‌ விருப்புக்‌ கொண்டனனோ, வெறுப்புக்‌ 
' கொண்டனனோ காம்‌ அறியோம்‌. இப்படி ரகசியத்தை 
வெளியாக்யெ வீபீடணனைப்‌ புகழ்வதா, அவனால்‌ புகழ்‌ 
பெற்ற மாருதியைப்‌ புகழ்வதா, அவ்விறாவர்‌ தன்மைகளை 
| யும்‌ பாடிய கம்பரைப்‌ புகழ்வதா என்பதே இப்போது 
(நிகழும்‌ கேள்வி. இதற்குத்‌ தக்க விடையை வாசகர்களே 
கூறக்கடவர்‌. 


இருவர்‌ சாட்சி மை: 


[ரா. பி, சேதுப்‌ பிள்ளை, பீ, ஏ., 1. ஈல்‌.] 


(குனடைக்க சோலைத்‌ திருமாட்டைச்‌ துறந்து, கான 
கம்‌ போந்த இராமன்‌ அங்கு அருந்தவ மணிவர்‌ பலரைக்‌ 
காணும்‌ பேறு பெற்றான்‌. அன்னவருள்‌ ஒருவர்‌ அக த்திய 
முனிவர்‌. அவர்‌ முத்தமிழும்‌ முழுதுணர்ந்த வித்தகர்‌. 
அம்முனிவர்‌ இராமனைக்‌ கண்டு அகமஇூழ்க்தார்‌; அன்பு 
டன்‌ வரவேற்றார்‌; அறம்‌ திறம்பிய அரக்கசை அழிப்பதற் 
குப்‌ படைக்கலம்‌ அளித்தார்‌; சீதையோடும்‌, தம்பியோ டம்‌ 
இராமன்‌ சிலகாலம்‌ தங்கியிருத்தற்கு க கோதா: வரி ஆற்‌ 
தின்‌ கரையிலுள்ள பஞ்சவடிச்‌ சோலையே ஏற்றதாகும்‌ 


என்‌ே றண்ணி அதன்‌ செழுமையை எடுத்து த்‌ 
தார்‌, 


முனிவர்‌ காட்டிய வழியே மூவரும்‌ நடந்து சென்று 
பஞ்சவடிச்‌ சோலையை அடைந்தார்கள்‌. அதன்‌ இயற்கை 
அழகு அவர்‌ கருத்தை முற்றும்‌ கவர்ந்தது. அடுக்‌ 
கடுக்காக ஓங்கி உயர்ந்த பெருமலையின்‌ அடிவாரத்தில்‌, 
மாசறத்‌ தவழ்ந்து சென்ற ஆற்றின்‌ அருகே, நறுமணம்‌ 
கமழ்ந்து நின்றது அப்பூஞ்சோலை. இலக்குவன்‌ அப்‌ 
பருவச்‌ சோலையில்‌ ஓர்‌ இனிப . பர்ணசாலை கட்டி 
முடித்தான்‌. 


52 கம்பன்‌ மலர்‌ 


அனையதோர்‌ தன்மை யால்‌அவ்‌ வருவிநீர்‌ ஆற்றின்‌ பாங்கர்ப்‌ 
பணிதரும்‌ படிவப்‌ பஞ்ச வடியெனும்‌ பருவச்‌ சோலைத்‌ 
தனியிடம்‌ அதனை ஈண்ணித்‌ தம்பியால்‌ சமைக்கப்‌ பட்ட 
இனியபூஞ்‌ சாலை எய்தி இருந்தனன்‌ இராமன்‌ இப்பால்‌, 


பஞ்சவடிச்‌ சோலையில்‌ அமைந்த பூஞ்சாலையைக்‌ கண்‌ 
டாள்‌ அரக்கர்கோன்‌ தங்கையாகிய சூர்ப்பணகை; அச்‌ 
சாலையுள்‌ இருந்த சீதையின்‌ அழகைக்‌ கண்டு வியப்பும்‌ 
திகைப்பும்‌ உற்றாள்‌ ; இராமன்‌ வெளியே சென்‌ றிருந்த 
வேளை பார்த்து நலமெலாம்‌ ஒருங்கே வாய்ந்த அரந்நங்‌ 
கையை அரக்கர்‌ கோமானீடம்‌ எடுத்தச்‌ செல்லத்‌ தலைப்‌ 
பட்டாள்‌. அட்பொழுது பர்ணசாலையின்‌ புறத்தே நின்று 
காவல்‌ புரிந்த இலக்குவன்‌ விரைந்து போந்து வன்னெஞ்‌ 
சக்‌ கள்ளியின்‌ மூக்கறுத்துச்‌ சதையை விடுவித்தான்‌. 
இங்கனம்‌ சூர்ப்பணகை இழக்‌ த மூக்கே அரக்கர்‌ குல 
காசத்திற்கு அடிப்பலி கொடுத்தவா( ாறாயிற்று. 


மூக்கற்ற சூர்ப்பணகை இராவணனிடம்‌ போந்து தன்‌ 
குறையை மூரையிட்டாள்‌. தங்கையின்‌ வாயிலாகப்‌ பஞ்ச 
வடிச்‌ சாலையில்‌ வா ழ்ந்‌ ங்க மலங்களை 
அறிந்து வெ வேந்தன்‌ அணத பெ ரிய 
வழிகளை நாடினான்‌ ; மாமனாகிய மாரீசனைப்‌ பொன்மானாக்‌ 
கிப்‌ பஞ்சவடிச்‌ சோலையிற்‌ போக்கினான்‌. அம்மானின்‌ 
மீது ஆசை வைத்தாள்‌ சதை. அதை அறிந்த இராமன்‌ 
பொன்மானைப்‌ பற்றித்‌ தரக்‌ கருத அதன்‌ பின்னே சென்‌ 
முன்‌. சென்றவிடத்தில்‌ கணவனுக்கு த்‌ இங்கு நேர்ந்தது 
என்று கருதிக்‌ கலங்கினாள்‌ மங்கை. அவள்‌ பணித்தவாறே 
இராமன்‌ சென்ற திசையை நோக்கி இலக்குவனும்‌ சென்‌ 
முன்‌. ஒருவர்‌ காவலுமின்‌ றித்‌ தன்னம்‌ தனியளாய்‌ இருந்த 
சீதையைக்‌ கவர்ந்து செல்ல விரும்பி அரக்கர்கோன்‌ பஞ்ச 
வடிச்‌ சாலையை அடைந்தான்‌ ; ஆயினும்‌ கற்பின்‌ செல்வி 


இருவர்‌ சாட்சி 52 


யாய சதையின்‌ திருமேனியைத்‌ இண்டினால்‌ தன்‌ தலை 
வெடிக்கும்‌ என்றஞ்பெ்‌ பர்ணசாலையைப்‌ பெயர்‌ த்தெடுத்‌ 
தான்‌; அதனை விமானத்தில்‌ ஏற்றி இலங்கையை கோக 
விரைந்து சென்றான்‌. 

அரக்கனது வஞ்சனையறிந்த தை நெஞ்சம்‌ துடத்‌ 
தாள்‌ ; நெடுங்‌ கண்ணீர்‌ வடித்தாள்‌. '* என்னைக்‌ காப்பவர்‌ 
யாருமில்லையோ "' என்று கதறினாள்‌. அக்குரல்‌ கேட்ட 
கழுகரசனாயெ சடாயு பறந்தோடி வந்தான்‌. அரம்கனது 
விமானத்தைக்‌ தடுத்தான்‌ ; பெருஞ்‌ சிறகால்‌ அவன்‌ தலை 
யில்‌ அறைந்தான்‌. ஆயினும்‌ அரக்கனது வாளாண்ஜம 
யின்‌ எதிரே கழுன்‌ கரளரண்மை செல்லாதாயிற்று; 
சிவன்‌ சந்த வாளால்‌ சடாயுவின்‌றனை அறுத்தெறிக்து. 
இலங்கையை அடைந்தான்‌ இராவணன்‌. 

பொன்‌ மானின்‌ பின்னே சென்ற இராமனும்‌, அவன்‌ 
பின்னே சென்ற இலக்குவனும்‌ மாயமானாக வந்தவன்‌ 
அரக்கனே என்று அறிந்து மனக்கவலை கொண்டனர்‌ ; 
பஞ்சவடியை கோக்க விரைந்தோடினர்‌ ; பர்ணசாலையைக்‌ 
காணாது மனம்‌ பதைத்தனர்‌. மானமும்‌ சீற்றமும்‌ அவர்‌ 
மனத்தை அறுத்தன. சிறிது தூரம்‌ கால்‌ வழியே நடந்து 
சென்று குற்றுயிராய்க்‌ குருதியில குழைந்து கிடந்த 
கழுகரசனைக்‌ கண்டார்‌ ; கண்ணீர்‌ சொரிக்து நின்றார்‌. 
அப்பொழுது இராவணன்‌ இழைத்த தீமையைக்‌ கழுகரசன்‌ 
எடுத்துரைத்தான்‌. 

1 வடுக்சண்வார்‌ கூந்த லாளை இராவணன்‌ மண்ணி னோடும்‌ 
எடுத்தனன்‌ ஏகு வானை எதிர்ந்துஎன.து ஆற்றல்‌ சொண்டு 
தடுத்தனன்‌ ஆவ தெல்லாம்‌ தவத்துஅரன்‌ தந்த வாளால்‌ 
படுத்தனன்‌, இங்கு வீழ்ந்தேன்‌ இதுஇன்று பட்டதென்றான்‌.'” 
சடாயுவின்‌ வாய்மொழியால்‌ இராவணன்‌ சீதையைப்‌ 

பர்ணசாலையோடு பெயர்த்தெடுத்துச்‌ சென்றான்‌ என்று 
அறிந்து வீரர்‌ இருவரும்‌ பெரும்‌ துயரில்‌ ஆழ்ந்தார்கள்‌. 


54 கம்பன்‌ மலச்‌ 
சிதையிருந்த பர்ணசாலையை அசோக வனத்தில்‌ 
இறக்கி வைத்தான்‌ 'இராவனான்‌. அதனைச்‌ சுற்றி அரக்‌ 
கியர்‌ பல்லாயிரவரைக்‌ கண்ணும்‌ கருத்துமாகக்‌ காவல்‌ 
புரியப்‌ பணித்தான்‌. கருமன த்தரக்யெரிடையே, மாற்றாத 
ஆடையும்‌, மாசடைந்த மேனியும்‌ உடைய சீதை, ஊண்‌ 
உறக்கமற்று, எண்ணரிய நலம்‌ வாய்ந்த இராமனையே 
எண்ணிபெண்ணிக்‌ கண்ணீர்‌ வடித்துக்‌ கடுந்தவம்‌ புரிச்‌ 
இருந்தாள்‌. இத்தவக்‌ கோலத்தைக்‌ கண்டனன்‌ இராம 
தூ தனாய அநுமன்‌ ; ஆனந்த முற்று ஆடனன்‌ ; ஆண்டும்‌ 
ஈண்டும்‌ பரய்ந்து ஓடினான்‌ ; 
பேண நோற்ற மனைப்பிறவி பெண்மைபோல்‌ 
நாணம்நகோத்‌ அயர்க்சது ஈங்கை தோன்றலால்‌. 
மாணசோற்னு ஈண்டிவள்‌ இருந்த வாறெலாம்‌ 
காணமோற்‌ திலன்‌ அவன்‌ கமலக்‌ கண்களால்‌ ?” 
என்று மனமுருிப்‌ பாடினான்‌. 
காவல்‌ புரியும்‌ அரக்யெர்‌ கண்ணயர்ந்து உறங்கும்‌ 
வேளை பார்த்து அநுமன்‌ சதையின்‌ முன்னே தோன்றி 
னாள்‌ ; வண்டு மில்று தொழுதான்‌. இராம தூதன்‌ 
என்று தன்னை அறிவித்தான்‌; தலைவன்‌ சொல்லி அனுப்‌ 
பிய அடையாள மொழிகளை த்‌ தெரிவித்தான்‌. அநுமனது 
அன்பின்‌ திறத்தையும்‌ ஆற்றலையும்‌ அறிந்த சதை இரா 
வணன்‌ இயற்றிய வஞ்சனையை அவனிடம்‌ எடுத்துரை த்‌ 
தாள்‌. பஞ்சவடிச்‌ சோலையில்‌ அரக்கன்‌ மாயமானை வீடுத்‌ 
தவாறும்‌, காத்தற்குரியார்‌ இருவரும்‌ கையகன்‌ ற நிலையில்‌ 
பர்ணசாலையோடு தன்னை யெடுத்து வந்து சிறையிட்ட 
வாறும்‌ சதை சுருக்கமாக உரைத்தாள்‌ ; அன்று முதல்‌ 
அப்பர்ணசாலையிலேயே தான்‌ இருப்பதை இராம தூத 
னுக்குட்‌ பாங்குடன்‌ காட்டினாள்‌. 
“ அண்டு நின்றும்‌ அமக்சன்‌ அகழ்ச்துகொண்டு 
ஈண்டு வைத்தது இளவல்‌ இயற்றிய 
நீண்ட சாலை யொடுநிலை கின்றது 
காண்டி ஐய! நின்‌ மெய்யுணர்‌ கண்களால்‌ ”" 


இருவர்‌ சாட்சி சச 


ஏன்று வேண்டினாள்‌. சதை பணித்தவாறே அநுமன்‌ 
சுற்றுமுற்றும்‌ நோக்கினான்‌. அரக்கன்‌ ஆதரித்துவளர்த்த 
அசோக வனத்தின்‌ இடையே அமைந்த பர்ணசாலை அவன்‌ 
கண்ணிலும்‌ கருத்திலும்‌ பதிந்தது. ்‌ i 
மீண்டும்‌ பெருங்‌ கடல்‌ கடந்து அநுமன்‌ இராமனிடம்‌ 
போர்தான்‌; அவன்‌ மன த்திலமைந்த ஐயத்தையும்‌, அருந்‌ 
அயரத்தையும்‌ அகற்றுமாறு, *'கண்டனன்‌ கற்பினுக்‌ கணி. 
யைக்‌ கண்ஃளரல்‌” என்று செவிகுளிரப்‌ பேரினான்‌; கருங்‌ 
கடல்‌ சூழ்ந்த இலங்கையில்‌ கற்பின்‌ செல்வி இருந்த 
கோலத்தைச்‌ செஞ்‌ சொற்களால்‌ எடுத்துரைத்தான்‌; 
“ஐயனே / இலங்கைமாககரில்‌ காலையென்றும்‌ மாலை 
யென்றும்‌ வே வொண்ணா )த _ விழுமிய 
இளைய பெருமாள்‌ தம்‌ திருக்கரத்தால்‌ தொடுத்‌ 
தமைத்த தூய பர்ண சாலையில்‌ இ காள்‌ ந்தவச்‌ 
செல்வி ” என்று இனிதுரைத்தான்‌: 


நு 


“ வேலையுள்‌ இலங்கை என்னும்‌ வீமிஈகர்‌ ஒருசார்‌ விண்தோய்‌ 
காலையும்‌ மாலை தானும்‌ இல்லதோர்‌ கனகக்‌ கற்பச்‌ 
சோலையங்‌ கதணின்‌ உம்பி புல்லினால்‌ தொடுத்த தூய 
சாலையின்‌ இரும்தாள்‌ ஐய, தவஞ்செய்த தவமாம்‌ தையல்‌ ?' 


என்னும்‌ அழூய கவியில்‌ பஞ்சவடி.ப்‌ பூஞ்சாலை படமெடுத்‌ 
அக்‌ காட்டப்படுகன்ற து. 

பஞ்சவடிச்‌ சோலையில்‌ இருந்த சதையின்‌ மெய்‌ இண்டி. 
அரக்கன்‌ எடுத்துச்‌ சென்றான்‌ என்று வடமொழிக்‌ காவி 
யம்‌ கூறும்‌ முறையை மாற்றிப்‌ பர்ணசாலையோடு அவன்‌ 
மங்கையைக்‌ கவாநது சென்றான்‌ என்றமைத்துக்‌ கொண்‌ 
டார்‌ தம்பம்‌. அச்செய்தி படிப்போர்‌ மனத்தில்‌ மாறாமல்‌ 
பதிந்திருக்கும்‌ வண்ணம்‌ பலவிடங்களில்‌ கயமாகக்‌ குறிப்‌ 
பிடுகன்றார்‌. சீதையைப்‌ பஞ்சவடியினின்றும்‌ இராவ 
ணன்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ பொழுதுவழியிலே கண்டவன்‌ 
கழுகரசன்‌. இசாமலட்சுமணர்‌ வருமளவும்‌ அவன்‌ உயிர்‌ 


56 கம்பன்‌ மலர்‌ 
தாங்கியிருந்து (மண்‌ே மங்கையை எடுத்துச்‌ சென்றான்‌ 
| இராவணன்‌? என்று மறவாமற்‌ கூறினான்‌. அதனைச்‌ 
சொல்லி முடித்த பின்னர்‌ அவன்‌ ஈல்லுயிர்‌ பிரிந்து 
போயிற்று. ஆதலால்‌ சடாயுவின்‌ மரண வாய்மொழி ஒரு 
ந சிறக்க சாட்சி. ன்பம்‌ en கத பர்ணசாலை 


தானில்லை. என்பதற்கு அநுமன்‌ இருமொழி த 
உ.சான்று, ஆகவே கடல்‌ சூழ்ந்த இலங்கைமா நகரில்‌ 
கற்பின்‌ காவலே யன்றிப்‌ பிறிதொரு காவல்‌ இன்றி, 
“ இரக்கமென்று ஒன்று தானே ஏந்திழை வடிவம்‌ எய்திச்‌ 
தருக்கெ றையுற்‌ றன்ன தகையள்‌ அத்‌ தமியள்‌ அம்மா ”" 
என்று கண்டோர்‌ வியக்கும்‌ முறையில்‌ சிறைச்‌ சாலையைத்‌ 
தவச்சாலையாக்‌யெ சதையின்‌ கோலத்தை இருவர்‌ சாட்‌ 
யால்‌ அறிக்து இன்புறுன்றோம்‌. 


நவரஸ நடனத்தில்‌ கம்பன்‌ 
[சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ ] 


கம்பன்‌ கலையின்பச்‌ சோலை ; கம்பனை எத்தனையோ 
வகையாக நுகரலாம்‌; மனித வாழ்வு சத்வ ராஜஸ தாமஸ 
குணப்‌ போராட்டம்‌; இக்குணத்‌ தொந்தங்களைக்‌ கடந்த 
குணாதித நிலையில்‌ போக சித்தர்கள்‌ விளங்குகறர்கள்‌ 7 
குண நிலை, குணாதீத நிலை - இரண்டிலும்‌ எத்தனை வகை 
யான ரஸங்களும்‌ உட்புற உணர்ச்சிகளும்‌ உண்டோ, 
அத்தனையும்‌ கம்பனில்‌ பொதிந்துடக் ன்றன. கம்பனில்‌ 
எந்த இடத்தைத்‌ தொட்ட டாலும்‌ _கலைக்கவை குலுங்க 
கிறது. கம்பனின்‌ சொற்சுவையைக்‌ காண்பவர்‌ சொற்‌ 
சவையையே கண்டு கொண்டிருக்கலாம்‌. அத்தகையசோற்‌ 
சுவை பிற்காலக்‌ கவிகளில்‌ மிக்க முதிர்ச்‌ிபெற்ற தாந்தே, 
மீல்தன்‌, ஷேக்ஸ்பியர்‌ முதலிய (பஹாகவிகளிடமும்‌ காண 
முடியும்‌. கம்பக்‌ கவியின்‌ பொருளாழத்தைக்‌ கண்டால்‌, 
நமது காட்சி ஆழச்‌ சென்று மேன்மேலும்‌ புதுப்‌ 
பதப்‌ பொருளி ன்பம்‌ பதும்‌ பவர்கள்‌ சநரக 
சுவையையே பெரும்பாலும்‌ கண்டு வியப்பர்‌. இரண்‌ 
மூட றகும்‌ மேல கம்பனீடம்‌ எத்தனையோ இபல்க்‌| 
உண்டு, அவற்றுள்‌ ஆடல்‌ பாடவின்பத்தை இங்கே 
குதிப்பாம்‌. 


58 கம்பன்‌ மலர்‌ 


கம்பராமாயணப்‌ பாடல்கள்‌ பலவற்றை கான்‌ இராக 
தாளம்‌ அமைத்துக்‌ இீர்த்தனங்களாகப்‌ பாடியதுண்டு. 
அண்மையில்‌ பரதகாட்டிய சாத்திரங்களை ஆராய்ந்து 
தவரஸ நடனம்‌ என்ற கலைநூல்‌ எழுதி அச்சிற்குச்‌ செல்‌ 
இது. அந்நூலில்‌ வேதம்‌, புராணம்‌, இதிகாசம்‌, 
சமுதாய வாழ்வு இவற்றினின்றும்‌ பல காட்சிகளைத்‌ 
தேர்ந்து அபியப்‌ பாடல்களாக்கியுள்ளேன்‌. இராமா 
யணக்‌ காட்சிகளைத்‌ தேரும்‌ கம்பனை ஆடரங்கற்‌ காண 
விருப்பம்‌ எழுந்தது, உடனே கம்பச்‌ சோலையில்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ கண்ணோட்டினேன்‌. 

முதலில்‌ இப்பாட்டு என்மூன்‌ மின்னல்‌ நடம்‌ புரிந்‌ 
த்த 


இராமர்‌ காட்டிற்குச்‌ செல்ல அன்னை கெளசலையிடம்‌ 
விடைபெறுகிருர்‌. பெற்ற மனம்‌ துடிக்கிறது; அத்‌ 
தடிப்பே கம்பன்‌ உள்ளத்திலிருந்தம்‌ ஒரு தன்பச்‌ சித்திர 
மாகத்‌ தாவுகிறது. 


வஞ்ச மோமக னேயுனை மாரிலம்‌ 

தஞ்ச மாகநீ தாங்கென்ற வாசகம்‌ 

கஞ்ச மோ? இணி நான்‌உயிர்‌ வாழ்வெனோ? 

அஞ்சும்‌ அஞ்சும்‌என்‌ அருயிர்‌ அஞ்சுமால்‌ ! 

இப்பாட்டை' முகாரி ராகம்‌ ஆதி தாளம்‌ செளக்கத்‌ 

தில்‌ பாடினால்‌ இயல்பாகவே ரசிகன்‌ அங்கராகம்‌ பிடித்து 
கடனமாடத்‌ தொடங்குவான்‌. இட்படியே கம்பனின்‌ கலை 
ஓவியங்கள்‌ பல பரத நாட்டியங்களுக்குப்‌ பொருத்தமாக 
இருக்கன்‌ றன. சிலவற்றிற்குப்‌ பொருத்தமான பல்லவி 
அதுபல்லவி அமைத்துவீட்டால்‌, பாட்டையே சரணமாக 
'வைத்து அபிநயமாடலாம்‌, 


நாட்டியக்‌ கலைப்பண்பைக்‌ கம்பனே மிதிலைக்காட்சிப்‌ 
படலத்தில்‌ இவ்வாறு பாடுகிருன்‌ :_ 


கவரள நடனத்தில்‌ கம்பன்‌ 52 


செய்திகழ்‌ ஈம்பி.ழ்‌ றர்த 

மழலையின்‌ இயன்ற பாடல்‌ 
தைவரு மகர வீணை 

தீண்ணாமை தழுவித்‌ அங்கக்‌ 
கைவழி ஈயனஞ்‌ செல்லக்‌ 

கண்வழி மனமுஞ்‌ செல்ல 
ஐய.நுண்‌ ணீடையார்‌ ஆடும்‌ 

அட்ச வரங்கு கண்டார்‌, 
யதோ ஹஸ்தஸ்‌ ததோ த்ருஷ்டிர்‌ 

யசோ தருஷ்டிஸ்‌ ததோ மன, 
யசோ மனஸ்‌ ததோ பாவோ 

யகோ பாவல்‌ ததோ ரஸ. 


கைவதழி நயனஞ்‌ செல்லல்‌, கண்வழி மனம்‌, மனவழி: 

பாவம்‌ (உள்ளூணர்‌ ௪௪), உணர்ச்சி வழி ரஸம்‌ நிற்றல்‌ 
அபிநய லட்சணம்‌ என்பது அபிநய தர்ப்பணம்‌ அருளிய 
கந்திதேவர்‌ வாக்கு, அதையே கம்பன்‌ மேற்குறித்த 
பாடலில்‌ நுட்பமாக அமைத்திருக்றோன்‌. அதைப்‌ படிக்‌ 
கும்போதே நமது கண்வழியே கை, கைவழியே கண்‌ 
சென்று பாட்டிற்கு எற்றபடி கரண முத்திரை காட்டு 
இன்றன. 

குழல்வழி கின்‌ ௦தி யாழே, யாழ்வழிசச்‌ 

தண்ணுமை நின்றது தகவே 
என்று, சிலப்பதிகாரம்‌ காட்டியத்துற்கு வேண்டிய பின்‌ 
னணிப்‌ பாட்டை. விளக்குகிறது, அதையும்‌ கம்பன்‌ மேற்‌ 
சொன்ன பாட்டில்‌ விளக்குகிறான்‌. "கம்பனை ஓவியர்‌ பல 
நிறங்களிற்‌ காட்டலாம்‌ ; பாடகர்‌ பல சுரங்களில்‌ மீட்ட 
லாம்‌ நீகாட்டியப்‌ புலவர்‌ பல உணர்ச்சிகள்‌ ததும்ப ஆடிக்‌ 
காட்டலரம்‌. சில வரிகளைப்‌ பாருங்கள்‌. 

கண்ணே வேண்டும்‌ என்னினும்‌ 

ஈயச்‌ கடவேன்‌ ; என்‌ 


80 கம்பன்‌ மலச்‌ 


உண்ணேர்‌ ஆவி வேண்டினும்‌ 
இன்றே உனதன்றோ ! 
சஞ்சினும்‌ கொடிய நாட்டம்‌ 
அமுதென ஈயந்து ரோக்கி, 
இனி நவரஸ நடனக்‌ காட்சிகள்‌ சில தருகிறேன்‌. 
பெண்கனி 
மிதிலையில்‌ கன்னிகாமாடத்து உபரிகையில்‌ தை 
தோழியருடன்‌ விளையாடுகிறான்‌. இராமர்‌ தெருவில்‌ 
நின்று பார்க்கிறார்‌. சதாராமர்‌ விழிகள்‌ பொருந்து 
கின்றன. பிரிந்தவர்‌ கூடினால்‌ பேச வேண்டுமோ ? அச்‌ 
சமயம்‌ சீதையின்‌ அழகைக்‌ கம்பன்‌ அழதச்‌ சொற்களில்‌ 
உணர்ச்சிக்‌ கோலைத்‌ தோய்த்து அமரத்தன்மை பெற்ற 
ஓவியமாக வரைகிறான்‌. அது தலையின்‌. கர ஜே யத 
விளங்கு றத, 
பிலகரி ராகம்‌. திரிபுடை தாளம்‌, 
பல்லவி 
கலைவடி வாகஙின்‌ ।ாளே—காகுத்த ராமன்‌ 
காதலை முற்னும்‌ வென்றாளே— சீதாபிராட்டி (கலை) 
அநுபல்லனி 
அலைமேலே யிதர்திடும்‌ அமுத கலசம்‌ போலே 
அருணோதய சுந்தரி கருணா ரஸம்‌ பொழிச்தே (கலை) 
சரணம்‌ 
உமையாள்‌ ஒக்கும்‌ மங்கையர்‌ உச்சிக்‌ கரம்வைக்கும்‌ 
கமையாள்‌ மேணி கண்டவர்‌ காட்டிச்‌ கரைகாணார்‌ 
இமையா காட்டம்‌ பெற்றிலம்‌ என்றார்‌ இருகண்ணால்‌ 
அமையா தென்றார்‌ அந்தர வானத்‌ தவரெல்லாம்‌ (சலை) 
கொல்லும்‌ வேலும்‌ கூற்றமும்‌ என்னும்‌ இவையெல்லாம்‌ 
வெல்லும்‌ வெல்லும்‌ என்ன அதற்கே விழிகொண்டாள்‌ 
சொல்லும்‌ தன்மைத்‌ தன்றது குன்றும்‌ சுவரும்‌ திண்‌ 
கல்லும்‌ புல்லும்‌ கண்டுரு கப்பெண்‌ கணியங்கே, (சை) 


கவரஸ நடனத்தில்‌ கம்பன்‌ 23 


2, எனது காதல்‌. ஜானகயே 
பம்பைப்‌ பல்க்‌ கரையில்‌ அழகான காட்சகெள்‌. 
அவற்றைச்‌ கண்டதும்‌ இராமபிரான்‌ சதையின்‌ வனப்பை 
நினை க்கிறார்‌ ; அங்கே ஆடும்‌ மயில்களையும்‌ மலர்களையும்‌, 
“ உக்களைவிட அழகான என்‌ சதையைக்‌ கண்டீரோ !' 
என்று வீனவிப்‌ புலம்புநறோர்‌ : 
காபிராகம்‌ ரூபகதாளம்‌ 
பல்லவி 
எனது காதல்‌ ஜானகியை 
எங்கே காண்பேன்‌ இளங்குயிலே (எனது) 
அனுபல்லவி 
கனலும்‌ கற்பின்‌ வடிவுடையாள்‌ 
கணவன்‌ மேலே உயிருடையாள்‌ (எனது ) 
ச:ணம்‌ 


ஓடா நின்ற களிமயிலே 
சாயற்‌ கொதுங்கி உள்‌ அழிர்‌து 
கூடா தாரில்‌ நிரறினெற 
நீயும்‌ ஆகம்‌ குளிர்க்தாயோ ? 
தேடா நின்ற என்உயிரைச்‌ 
தெரியச்‌ கண்டாய்‌ மன முவந்தே 
ஆடா நின்றாய்‌ ஆயிரங்கண்‌ 
உடையாய்ச்‌ கொளிக்கு மானுண்டோ (என அ) 
பஞ்சு பூத்த விரல்‌ ; பதுமம்‌ 
பவளம்‌ பூத்த அடியாள்‌ ; என்‌ 
நெஞ்சு பூத்த தாமரையின்‌ 
நிலயம்‌ பூத்தாள்‌ ; கிறம்பூக்காள்‌ 
மஞ்சு பூத்த மலர்பூதீத 
குழலாள்‌ கண்போல்‌ மணிக்குவளாய்‌ 
ஈஞ்சு பூத்த தால்‌என்ன 
ஈகுவாய்‌ என்னை ஈலிவாயோ (என) 


82 


கம்பன்‌ மலர்‌ 

2, துரும்பே 
இராவணன்‌ தன்‌ வீரச்‌ செயல்களைப்‌ புகழ்ந்து சதை 
யைத்‌ தன்‌ அரசியாயிருக்கக்‌ கெஞ்சுகிறான்‌. சீதை ஒரு 


துரும்பை எதிரில்‌ எறிந்து, அவன்‌ புசழெல்லாம்‌ அதற்குச்‌ 
சமானம்‌ என்று இடித்துரைக்கிறான்‌. 


-மோகனராகம்‌ ஆதிதாளம்‌ 
பல்லலீ 
வெட்கம்‌ கெட்ட அரும்பே-.நீ படி. ததென்ன 7 
மீறினாய்‌ வேத வரம்பே (வெட்க) 
அநுபல்லகீ 


கட்கத்தின்‌ முனையினில்‌ காதல்‌ பவிக்குமோ 
கற்புச்‌ சனவினையும்‌ கள்வெறி ஈவிக்குமோ (வெட்‌ச) 
சரணம்‌ 

மலையெடுத்‌ தெண்திசை காக்கும்‌ மாக்களை 

நிலைகெடுத்‌ தேன்‌எனும்‌ மாற்றம்‌ சேரும்நீ 

சலையெடுத்‌ இளையவன்‌ கிற்கச்‌ சேர்க்திலை 

தலையெடுச்‌ இன்னமும்‌ மகளிர்த்‌ தாழ்தியோ (வெட்க) 
தீ, வாழி ஜய வாழி! 
பனி 


அநுமான்‌ தந்த கணையாழமியைக்‌ கண்டு மகிழ்ந்த 
சீதையின்‌ உணர்ச்சிச்‌ சத்திரம்‌ இது: 


தாதநாமக்ரியை ரூபகம்‌ 
பல்லவி 
வாழிஜய வாழிகணை யாழிதரு வீரன்‌ 
வாழிஜய சதைஜய ராமன்‌ அறான்‌ வாழி (வாழி) 
அநுபல்லல்‌ 


ஆழிபுடை சூழ்‌உலகம்‌ யாவும்றலம்‌ ஓங்க 
அறம்வளர்க தீமைகள்‌ அழிர்துஈலம்‌ ஓங்க (வாழி) 


கவரஸ நடனத்தில்‌ கம்பன்‌ 


சரணம்‌ 
இரும்‌ அப யால்‌இடர்‌ உழச்‌ தவர்கள்‌ எய்தும்‌ 
மருந்‌ அம்‌என லாகிய தறத்தவரை ௮ண்மும்‌ 
விரும்‌ தும்‌என லாயெது வீயும்‌உயிர்‌ மீளும்‌ 
மருர்தும்‌ என லாகிய து வாழிமணி யாழி (வாழி) 
ச. கம்பன்‌ புகழ்‌ 
முடிவில்‌ கம்பன்‌ புகழுக்‌ 3க ஓர்‌ ௮ிநய கீதம்‌ பாடி 
இக்கட்டுரையை முடிப்போம்‌. 
எதுகுலகாம்போ தி சாப்புதாளம்‌ 
பல்லவி 
கம்பன்‌ புகழ்பாடிக்‌ சன்னித்‌ தமிழ்வளர்ப்போம்‌ 
கலையோங்கி மிகச்‌ செழிப்போம்‌ (கம்ப) 
அநுபல்லவி 
நம்பும்‌ அடியவர்க்கு சன்மையெல்‌ லாம்‌அளிக்கும்‌ 
காரணன்‌ விளையாட்டை ஈவரசக்‌ கவிசெய்த (சம்ப) 
சரணம்‌ 
அன்புடன்‌ கற்றவர்‌ ஆச்சரியம்‌ கொள்வார்‌ 
அலை வுலகின்‌ கவி அரசனென்‌ நேபுகழ்வார்‌ 
இன்பச்‌ சுவைபொழியும்‌ செம்பொற்‌ கணிகளுண்பார்‌ 
இகபம சுகமெல்லாம்‌ இதுவே யெனக்சாண்பார்‌ (கம்ப) 


ரம்யையா ? மேனகையா ? 
[டி. கே. சிதம்ப்ரநாத முதலியார்‌, பி.ஏ, பி.எல்‌.] 


ஒரு காடு. மனுஷ சஞ்சாரம்‌ இல்லைதானோ! அல்ல,. 
இருக்கத்தான்‌ செய்கிறது. 
தனியான வீடு ஒன்று தெரிகிறது, வீட்டிற்குள்‌-- 
ஆம்‌, ஒரு பெண்‌ தான்‌ நிற்கினுள்‌. 
அவளைப்‌ பார்க்கவே பயமாய்‌ இருக்கறது. முட்‌ 
டுத்‌ தன்மையை வார்த்துவிட்ட மாதிரி இருக்கிறாள்‌. 
கையைக்‌ கூப்பிய வண்ணமாய்‌ ஒரு தெய்வத்தைத்‌ 
தியானம்‌ செய்கிறாள்‌. மந்திரம்‌ ஒன்றையும்‌ உச்சரித்துக்‌ 
கொள்கிறாள்‌. 
பங்கயச்‌ செல்வியை 
மனத்துப்‌ பாவியா 
அங்கையின்‌ ஆயமச்‌ 
இரத்தை அய்ந்தனள்‌, 
அப்படியே ஒரு அறைக்குள்ப்‌ போய்விட்டு வெகு 
சீக்கரத்தில்தானே திரும்பிவந்து வாசலில்‌ கிற்கிறாள்‌. 
யார்‌ என்று ஈமக்கு விளங்கவில்லை முதலில்‌. இப்படியும்‌ 
ஆள்‌ தோடிப்பு உண்டா எனறு அதிசயிக்கிறோம்‌. 
முகத்தன்‌ அழகும்‌ ஒளியும்‌. சந்திரனையே தோற்‌ 
கடித்தவீடும்‌. காதணிஎஃன, மூக்குத்திஎன்ன, கழுத்தில்‌ 


தம்பையா 2 மேனகையச £ 65 


உள்ள ரத்தின ஆரங்கள்‌ என்ன, ஜரிகை முன்றானை 
என்ன, எல்லாம்‌ சேர்ந்து ஒரே டால்‌! 


இங்களில்ச்‌ சறெர்தொளிர்‌ 
முகத்தின்‌ செவ்வியள்‌, 

பொம்கொளி விசும்பிணில்ப்‌ 
பொலியத்‌ தோன்றினாள்‌. 


[ பங்கயச்‌ செல்வியை மனத்துப்‌ பாவியா - தாமரை 
மலரில்‌ இருக்கும்‌ லக்ஷ்மி தேவியைத்‌ தியானித்து ; அங்கையின்‌ 
ஆயமர்திரத்தை - எதையும்‌ இச்திக்கவல்ல மந்திரத்தை, உச்சரித்‌ 
துச்கொள்ளுகிறாள்‌ ; செவ்வியள்‌ - எல்லா விதத்திலும்‌ அழகு 
வாய்ர்தவளாய்‌-; பொல்கொளி விசும்பினில்ப்‌ பொலியச்‌ தோன்றி 
னாள்‌ - பொன்னிலிருக்தும்‌ ரத்தினங்களிலிரும்‌ தும்‌ உண்டான 
பிரகாசம்‌ நாலு பக்கமும்‌ ஆகாயத்‌ திலுமே எட்டி வீயெது ] 

இந்த அம்மணி வீட்டை விட்டுப்‌ புறப்படுகிறான்‌. 
கொடி செடி மறைவில்‌ நிற்கிற மம்‌ பக்கமாகவே நடந்து 
வருகிறான்‌. சமீபத்தலேயே அவனைப்‌ பார்க்கிறோம்‌. 


மயிலைப்‌ பார்‌ த்திருக்கிறோம்‌. அது கால்‌ எடுத்து வைக்‌ 
இறதைப்‌ பார்த்திருக்கிறோம்‌. தோகையை அப்படியும்‌ 
இப்படியுமாக வீசுவதையும்‌ முகத்தைத்‌ திருப்பி இறகு 
களைக்‌ கோதுகிற சாயலையும்‌ பார்த்திருக்கறோம்‌. ஆனால்‌ 
அது வெறும்‌ மயில்தானே? இப்போது பார்க்கிற 
மயிலோ தனி. 


மாந்தளிர்‌ நிறத்தை வர்ணித்து முடியுமா? முடியாது, 
அப்படியானால்‌ கற்பகத்‌ தருவின்‌ தளிர்‌ எப்படி இருக்‌ கும? 
அதன்‌ நிறம்‌, பளபளப்பு, மென்மை எல்லாம பசர்ந்து 
தான்‌ அம்தப்‌ பெண்மணியின்‌ மேனி என்று சொல்ல 
வேண்டும்‌. வேறு விதத்தில்‌ சொல்லமுடியாது. கம்பர்‌ 
பேசுவதைக்‌ கேட்போம்‌. 


= 


கம, 


86 கம்பன்‌ மலர்‌ 


தான னன தன்ன னன 
சன்ன னன சன்ன 
வானின்‌ உயர்‌ கற்ப கம்‌ 

உயிர்த்த சளிர்‌ வண்‌ ண 
மேனி ஈனி பெற்று, விளை 

காம வெறி பூட்டும்‌ 
தேனின்‌ இதழ்‌ பெற்று, திகழ்‌ 

முத்து ஈணி பெற்‌(ு), ஓர்‌ 
மானின்‌ விழி பெற்ற, மயில்‌ 

வந்த தென வர்‌ தாள்‌, 


[ விளை காமவெறி மூட்டும்‌ பார்க்கப்‌ பார்க்கக்‌ காமவெறி 
ஊட்வெதான ; தேனின்‌ இதழ்‌ - தேன்‌ கசிவதுபோன்ற அழயெ 
இதழ்‌ ; திகழ்‌ முத்து - பிரகாசமுள்ள பற்கள்‌] 

பெண்ணின்‌ மேனியை, இதழை, பல்லை, விழியைப்‌ 

ங்கில்‌. எல்லாம்‌ கண்ணுக்கு விருந்து, 

இனிக்‌ காதுக்கு ஒரு விருந்து, 

பாதசரம்‌, ஓட்டியாணத்தின்‌ சலங்கைகள்‌, ரத்தின 
வடங்கள்‌, தலையில்‌ சூடிய பூவோடு பறந்துவருகிற வண்டு 
கன்‌, இவைகளின்‌ போட்டி போடும்‌ சப்தம்‌: எல்லாம்‌ 
சேர்ந்து சங்‌8 தக்‌ கச்சேரிதான்‌, 

அபு மும்‌ மேக லையும்‌ 
ததும்‌ அதல்‌ ஓ திப்‌ 
பூழே.ரல்பொன்‌ வண்டும்‌ இவை 
பூசல்‌ இடும்‌ ஓசை 
தாம்‌உ ரைசெய்‌ ன்ற ஒரு 
தையல்‌ வரும்‌ என்னா; 
கோம கனும்‌ அத்திசை 
குறித்த னன்வி ழித்‌ தான்‌, 

[சாபுரமும்‌ - பாதசரமும்‌; நாலும்‌ “ சழுத்திலுள்ள ரத்தின 

அரங்கனாம்‌ ; அறல்‌ ஓதிப்‌ பூமுரல்‌ பொன்வண்டும்‌ - இரைத்த 


சம்பையா £ மேனகையா ? 67 


கருமணல்ப்‌ பரப்பை ஒத்த கூட்தலில்‌ சூடிய பூவோடு வந்த வண்டு 
களும்‌; இவை பூசலிடும்‌ ஒசை - இவை ஒன்றோடொன்று போட்டி 
போட்டு ஒலிக்கும்‌ இணிய ஓசைகள்‌ ; உலரசெய்கின்‌ உ ஒரு தையல்‌ 
வரும்‌ என்னா - ஒரு பெண்‌ வரப்‌ போகிறாளாக்கும்‌ என்று 
சொல்லுன்‌ றன. கோமகனும்‌ அத்திசை குறித்தனன்‌ விழித்‌ 
தான்‌ - ராமனும்‌ ஓசைகள்‌ வந்த பப்‌ குறித்துத்‌ திறாம்பிப்‌ 
பார்த்தான்‌.] 

அவளது அழகின்‌ பெரு.மிதத்தைப்‌ பார்த்தால்‌ என்‌ 
மே அழியாத ஆனந்தத்தைக்‌ கொடுக்கவல்லதோ 
என்று எண்ணத்‌ தோன்றுகிறது. 

விண்ண ரள வர்த தொரு 
மெல்‌௮ முதம்‌என்ன 
வண்ண முலை கொண்‌(9)இ டை 
வணங்க வரு போழ்‌ தத்‌(து),- 
எண்‌௮ ர௬ளி ஏழைமை 
துடை.த(௧)௪ மும்மெய்ஞ்‌ ஞா னச்‌ 
கண்‌ ௮ ருள்செய்‌ கண்ணன்‌, இரு 
கண்ணின்‌ எதிர்‌ கண்‌ டான்‌. 

[விண்‌ அருள வந்த தொரு மெல்‌ அமுதம்‌ - சமுத்திரத்தில்‌ 
அல்லாமல்‌ தேவலோகத்திலிரும்‌து நேரே வர்த மென்மையான 
அமிர்தம்‌; எண்‌ அருளி - உணர்ச்சியற்ற ஜட தத்துவத்துக்கு 
உணர்ச்சியைக்‌ கொடுத்து ; ஏழைமை அடைத்து “- ஆணவமாகிய 
அறியாமையை நீக்‌; எழும்‌ மெய்ஞ்ஞானச்‌ கண்‌ அருள்செய்‌ - 
புதிதாக ஏற்படும்‌ மெய்ஞ்ஞானமான கண்ணை அளிக்கும்‌ ; 
கண்ணன்‌ இரு கண்ணின்‌ எதிர்‌ கண்டான்‌ - கண்ணனாயெ 
ராமன்‌ தன்‌ இரு கண்களுக்கும்‌ எதிரே கண்டான்‌ - சூர்ப்ப 
னகையை,] 

சூர்ப்பனகையின்‌ பயங்கரமான ராக்ஷஸ உருவத்தை 
மக்கு முதலில்‌ காட்டுகிறார்‌ கம்பர்‌, பிறகு அபூர்வமான 
அழகிலும்‌ சிருங்கார ரஸத்திலும்‌ அவளையே தோய்த்து 
எடுக்கிறார்‌, தமிழ்‌ பாஷை தட்டுகிற தாளத்தோடு அவ 


88 கம்பன்‌ மலர்‌ 
ளூம்‌ நடக்கிறாள்‌, நாமூம்‌ பின்தொடர்ந்து போகிறோம்‌. 
கடைசியில்‌ அரியதொரு பக்தி ரஸத்தில்‌ கம்மை அமிழ்த்தி 
விடுகிருர்‌. 
எண்‌ ௮ ருளி ஏழைமை 
துடைத்தெ ழும்மெய்ஞ்‌ ஞா னச்‌ 
சண்‌௮ ருள்செய்‌ கண்ணன்‌, இரு 
கண்ணின்‌ எதிர்‌ கண்‌ டான்‌. 
இந்தக்‌ காட்சியிலிருந்து, அடாடா என்னவெல்‌ 
லாமோ விளையப்‌ போகிறதே! ராமாயணக்‌ கதையைப்‌ 
பற்றி கம்மை யோசனை பண்ணச்‌ சொல்லுகருர்‌ கவிஞர்‌. 


ல 


கம்பர்‌ அழகுக்கு அழகு கண்ட முறை 
[ கோலை கிழார்‌] 


“அமிழ்தனைச்‌ சுவைசெய்‌ தென்ன அழனுக்கு 
அழகு செய்தார்‌ '' எனக்‌ கவிகனில்‌ மன்னர்‌ மன்னரான 
கம்பர்‌ கூறினார்‌. அதை அறிந்தோ அல்லது தாமாகவோ 
பின்னால்‌ வந்த பெருஞ்‌ சைவப்புலவர்‌ குமர குருபரர்‌, 
“ யாரே அழகுக்கு அழகு செய்வார்‌ £'* என்று எதிர்‌, 
மறை வினாவினால்‌ வற்புறுத்தினார்‌. கம்பரோ, * துணை 
இமைகள்‌ கண்ணுக்கு அணிகளோ ? அவை போல்‌ உமிழ்‌ 
சுடாக்‌ கலன்கள்‌ (அணிகள்‌. நங்கைக்கு அணியாகுமோ ₹ 
இமைகள்‌ கண்களை மறைப்பது போல அணிகலங்கள்‌ 
கங்கையின்‌ உருவினை மறைக்காவோ 2 அதனை ஓராது 
அவளுக்கு னன்‌ கட்‌ பூட்டினார்கள்‌. ஆகவே அச்‌ 
செயல்‌ அழகுக்கு அழத செய்வதாகும்‌. அச்‌ செய்கை 
இஞ்ஞாலம்‌ ஏழைமையை... (பேதைமை) உடையது என்‌ 

பதை நிரூபிக்கிறது! என்று அழகு படவும்‌ திறம்பட 
வும்‌ தம்‌ கொள்கையை வற்புறுத்துனெருர்‌. இக்‌ கொள்‌ 
கையை ஒரு தமிழ்‌ நாட்டுப்‌ புலவர்‌, அதிலும்‌ அணிகலன்‌ 
களைப்‌ பூட்டி அழகினை உயர்த்திக்‌ கொள்வதாக எண்ணி 
வரும்‌ ஈம்‌ தமிழ்‌ காட்டில்‌ உதித்த ஒரு புலவர்‌ கூறினார்‌ 
என்றால்‌ அவருடைய உயர்ந்த மனப்‌ போக்கு எந்த 
நிலையை அடைந்திருந்தது எனக்‌ கூறவும்‌ வேண்டுமோ 2 


70 கம்பன்‌ மலர்‌ 


“்‌ இயற்கை அழகே அழகு ; அணிகளை அணிந்து 
இயற்கையைக்‌ கெடுத்தல்‌ அறிவல்ல. அணிகளை அணி 
வதற்கு இயற்கை அன்னை தந்த நல்ல உடலைத்‌ துளைத்து 
அணிகளை அவற்றில்‌ துறுத்துவது அறிவீனம்‌ '! என்ற 
கொள்கைகளை எடுத்து உரைப்பதன்றி, தம்‌ வாழ்க்கை 
யிலே எடுத்துக்‌ காட்டும்‌ ஆங்கில மக்கள்‌, ஈம்‌ தமிழ்க்‌ கவி 
களிலும்‌ ஒரு சிறந்த கவி இதே கொள்கையை வற்‌ 
ப த்துகன்றார்‌ என்றால்‌ அக்‌ கவிக்கு எத்தனை எத்தனை 
மேன்மை தரார்‌ 2 ஆனால்‌ நம்‌ நாட்டிலோ அந்த மேன்‌ 
மையை அவருக்குத்‌ தரச்‌ சிலர்‌ தயங்குகிறார்கள்‌. என்னே 
காலக்‌ கொடுமை!/: இயற்கையாக அமைந்துள்ள ஈம்‌ 
உடைத்‌ தூய்மையாக வைத்துக்கொள்வதே ஈம்‌ கடமை, 
அணிகலன்களைத்‌ தறுத்தி அதன்‌ தூய்மையைக்‌ கெடுப்‌ 
பது ஏழைமை அல்லது பேதைமை என்கிறார்‌ கம்பர்‌. 
அதனை ஈம்‌ மக்கள்‌ அறிகின்றார்களா? அகிலும்‌ பெண்‌ 
பாலார்‌ அதனை ஏற்றுக்கொள்வார்களா ? படித்த மாதர்‌ 
களும்‌ காதுகளையும்‌ மூக்குகளையும்‌ துளைகள்‌ செய்து 
அழகில்லாத அணிகளை அழகுகளாக எண்ணிச்‌ சேவல்‌ 
களைப்‌ போலவும்‌ அண்‌ .மயில்களைப்‌ போலவும்‌ மினுக்கிக்‌ 
கொண்டு கூட்டங்களுக்கு வருவது ஆபாசக்‌ கொள்கை 
என்று கம்பரே விளக்கியுள்ளார்‌ அல்லவா £ 


இக்‌ காலத்‌ ல்‌ பணக்காரர்களேயன் றி அவர்களைப்‌ 
பார்த்து நடிக்கும்‌ ஏழையரும்‌ நகை யணிவதில்‌ பைத்தியம்‌ 
கொண்டுள்ளார்கள்‌. அக்‌ கொள்கையின்‌ கேடும்‌ அநாக. 
ரிகமும்‌ மக்களுக்குப்‌ புலப்படுவதில்லை. தம்‌ வாழ்‌ நாள்‌ 
மூழுதும்‌ நகை அணியத்‌ தக்க நிலைமை வராது என்று 
அறிந்த பெண்களும்‌, ஏதோ ஒரு காலத்தில்‌ அப்பெருமை 
வராதோ என்னும்‌ ஆசை மேலீட்டுக்‌ காதிலும்‌ மூக்கிலும்‌ 
துளைகள்‌ செய்து கொள்வது வழக்கமாக விட்டது. 
பொன்‌ டைக்காவீட்டால்‌ வெள்ளியாலோ, பித்தளை 


அழகுக்கு அழகு கண்ட முறை 71 


யாலோ ஈகை செய்து அணிவார்கள்‌. அதுவும்‌ கிடைக்கா 
விட்டால்‌ துரும்பையாவது குச்சியையாவது ஏற்றுக்‌ 
கொள்வார்கள்‌. இவர்களுக்கும்‌ ஆப்பிரிக்காக்‌ காட்டு 
மிராண்டிகளுக்கும்‌ என்ன வேற்றுமை இருக்கின்றது? 
சிலர்‌ வாழ்க்கை முழுவதும்‌ அணிந்து கொள்ள இயலா 
விடினும்‌ திருமணத்தின்‌ போதாவது அணியலாம்‌ என்று 
துளைகளைச்‌ செய்து கொள்வதுண்டு. மணப்பருவம்‌ வம்‌ 
தால்‌ அச்‌ சடங்கிற்காக இரவல்‌ வாங்கியாவது நகை 
களைப்‌ பூட்டிக்‌ கெரள்வது வழக்கம்‌. நகைகளை ஏற்றுக்‌ 
கொள்வதற்கு மண நாளே பொருத்தமான காள்போலும்‌/ 
அதனை உத்தேசித்து மிகவும்‌ வருத்தப்பட்டாவது காது 
களையும்‌: மூக்குகளையும்‌ குத்‌£க்‌ கொள்வது மாதர்‌ 
களுக்குள்‌ ஒரு கொடிய வழக்கம்‌ ஆகிவிட்டது. இக்‌ 
கொடிய வழக்கம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ முற்காலத்தில்‌ இல்லை 7 
நடுக்காலத்தில்கான்‌ புதிதாக வந்தது என அறிய 
வேண்டும்‌. அதற்கு அத்தாட்சியாகப்‌ பண்டைப்‌ புலவர்‌ 
களின்‌ கூற்றுகள்‌ இருக்கின்றன. கம்பரும்‌ கூறி யிருக்‌ 
கின்றார்‌, அதனை எடுத்துரைப்போமாக, 


திருமணக்‌ காலம்களில்‌ இயற்கை அழகோடு 
செயற்கை அழகையும்‌ சேர்ப்பது மனம்‌ விரும்பும்‌ ஒரு 
வீருப்பந்தான்‌. அது எந்த நாட்டிலும்‌ உண்டு. தமிழ்‌ 
காட்டில்‌ இருந்தது எனக்‌ கம்பர்‌ வாக்சால்‌ அறியலாம்‌. 
ஆனால்‌ பல இடங்களிலும்‌ வால்மீகியைத்‌ தழுவிக்‌ கம்பர்‌ 
கதையைக்‌ கொண்டு போகின்றமையால்‌ திருமணக்‌ காலங்‌ 
களில்‌ கோலம்‌ கொள்ளுதலை வட நாட்டிலிருந்து சிறப்‌ 
பாக எடுத்தாண்டாச்‌ எனச்‌ சொல்லவும்‌ கூடும்‌. 
ஏனெனில்‌ அவருக்கு முந்தியிருந்த சங்கப்‌ புலவர்கள்‌ தம்‌ 
நூல்களில்‌ அணிகலச்‌ சிறப்புக்களை அதகமாகக்‌ கூற 
வில்லை என்க. 


கதைப்‌ போக்கில்‌ வட மொழிப்‌ புலவரைக்‌ கம்பர்‌ 


72 கம்பன்‌ மலர்‌ 


தழுவியுள்ளார்‌ என்றோம்‌. ஆகையினால்‌ இருமணக்‌ காலத்‌ 
தில்‌ தம்‌ மனத்திற்கு விருப்பம்‌ இல்லாவிடினும்‌ கோலம்‌ 
கொள்ளுதலை எடுத்தாண்டுள்ளார்‌ கம்பர்‌ எனக்‌ கூற 
வேண்டும்‌. தலைவியாகய சதையும்‌ கோலம்‌ பூட்டப்படு 
இருள்‌. தலைவனா இராமனும்‌ பூட்டப்படுகிறுன்‌. அவ்‌ 
விருவரும்‌ மணக்கோலம்‌ கொள்ளும்‌ வரலாற்றைச்‌ சிறிது 
ஆராய்வோமாக, 


பண்டை மக்கள்‌ எந்தப்‌ பொருளைப்பற்றி ஆராயும்‌ 
போதும்‌, அதன்‌ இலக்கணம்‌ கண்டு அதனைப்‌ பலவகை 
களிலும்‌ பாகுபடுத்தி வைப்பது அவர்கள்‌ வழக்கம்‌. 
கோலம்‌ கொள்ளுதலை பம்‌ உடுப்பன, முடிப்பன, பூசுவன, 
பூண்பன என கான்கு வகையாகப்‌ பிரித்து ஆண்டனர்‌. 
அவைகள்‌ முறையே உடை, முடி, பூச்சு, பூண்‌ என நான்கு 
பொருள்களாக ஏ ' ற்பட்டன. இவைகளிலே உடையும்‌ 
மூடியும்‌ மக்களுக்கு இன்‌ நியமையா தன. பூச்சு, சில 
சமயங்களில்‌ இன்றியமையாதது, பூணோ இன்றியும்‌ 
இருக்கலாம்‌; கொண்டும்‌. இருக்கலாம்‌. அழகுக்கும்‌ 
கலைக்கும்‌ அதனை ஒருவாறு பயன்படுத்திக்‌ கொண்டனர்‌ 
என்க. அ௮ம் முறையே கம்பரும்‌ எடுத்து ஆண்டுள்ளார்‌. 
ஆனால்‌ கதைக்காக வேண்டி வடமொழியையும்‌ பின்‌ 
பற்றித்‌ திருமண நிகழ்ச்சியையும்‌ கண்டு பூண்பன 
பற்றிச்‌ சிறிது விரிவாக ஆண்டிருக்கன்றார்‌. 


சதையை அழைத்து வரும்படி வூட்டர்‌ சொன்னார்‌. 
தாதியர்கள்‌ திருமணத்தை எண்ணி, சதைக்குக்‌ கோலம்‌ 
செய்கின்றனர்‌. நீராட்டி. கல்ல உயர்ந்த ஆடை உடுத்து 
கிறார்கள்‌ (உடை). பிறகு கூந்தலை முடித்துப்‌ பூஞ்‌ சிக 
மிகை வேய்ந்தார்கள்‌. கருங்‌ கூந்தலில்‌ பூஞ்‌ சிகழிகை 

' இருண்ட ஆகாயத்தில்‌ வெண்மதிபோல மிளிர்கிறது. 
அளகபக்தியாகிய கூந்தல்‌ தொகுதியைக்‌ கோதிப்‌ பின்னிப்‌ 
பூட்டும்‌ இடுகின்றனர்‌. அது மதியைக்‌ கவர வரும்‌ நாகம்‌. 


அழகுக்கு அழகு கண்ட முறை [2] 


போலக்‌ ழே வால்தொங்க மேலே பூஞ்‌ சிகமியைப்பத்தி | 1 
கிற்கிறது (முடி). 


அஞ்சனக்‌ கண்களுக்கு மையிட்டும்‌, நெற்றிக்குத்‌ தில 
கம்‌ இட்டும்‌; மார்பிற்தப்‌ பூந்தாதும்‌ பொற்‌ பொடியும்‌ 
இட்டும்‌, அடிக்கச்‌ செம்பஞ்சணிந்தும்‌ பூசுவன முடித்‌ 
தார்கள்‌ (பூச்சு). 


இனி ௮ணிகலன்களைப்‌ பூட்டத்‌ தொடம்கினர்‌. காதிற்‌ 
குக்‌ குழை இட்டார்கள்‌; அது ஊசலாடிற்று; *தன்‌ 
சாதல்‌ கொள்ளை கொண்ட வீரனே வில்‌ இறுத்தான்‌ ' 
என்ற ஐயத்தினால்‌ உயிர்‌ ஊசல்‌ ஆடுவதை ஓத்து அக்‌ 
சுமையும்‌ ஊசலாடிற்று. இதில்‌ கவியின்‌ க௱த்துச்‌ 
சுவைப்பதைக்‌ காண்க, (கணக்குப்‌ பிள்ளை பெண்டாட்டி 
குணுக்கைப்‌ போட்டு ஆட்டினாளாம்‌.” என்ற நாட்டுப்‌ 
பழமொழிச்கும்‌ இந்தச்‌ சுவை இன்பத்திற்கும்‌ உள்ள 
பேதத்தைக்‌ கண்டுகொள்க.) கண்டத்திற்கு இயைந்த 
அ௮ணிகளைப்‌ பூட்டினார்கள்‌. மார்பின்‌ மீது அசைந்து 
தொரங்கும்படி முத்து ஆரங்களை இட்டார்கள்‌. வெண்‌ 
முத்தம்‌ சிவந்த மேனியில்‌ பட்டுத்‌ தானும்‌ சிவப்பு நிறம்‌ 
அடைந்ததாம்‌. கன்‌ சேவடி பட்டதாலே தாமரையும்‌ 
செந்கிறம்‌ அடைந்ததென்றால்‌ முத்தும்‌ அக்கதியை அடை 
யாதோ என்கிறார்‌ கவிஞர்‌. இனி, கைகளுக்கு மணிக்‌ கட 
கங்களை இட்டார்கள்‌. மெல்லிய இடைக்கு இடையணி 
சாத்தினார்கள்‌. மேகலையும்‌ பூட்டினார்கள்‌. காலுக்குச்‌ 
சிலம்பு அணிந்தார்கள்‌. இவ்வணிகள்‌ அழகுபெறு 
அமைந்த வகையைப்‌ பற்பல உவமைகளால்‌ கவிஞர்‌ சத்தி 
சிக்கன்றார்‌. ஆக, சதை உடலில்‌ வேய்ந்த அணிகலன்கள்‌ 
சிகழிகை, குழை, கழுத்தணி, முத்தாரம்‌, கடகம்‌, இடை . 
யணி, மேகலை, சிலம்பு என்பவைகளே. இவ்வணிகனே : 
தமிழர்கள்‌ கம்பர்‌ காலத்தில்‌ அணிந்தவைகள்‌ என்று கூற 


க்‌ 


74 கம்பன்‌ மலர்‌ 
பேண்டும்‌. மற்ற அணிகள்‌ அக்கால வழக்கில்‌ இருந்‌ 
திருந்தால்‌ கவிஞர்‌ ௯ றியிருப்பாரன்றோ ? 

கப்பர்‌ காலத்தில்‌ காதில்‌ குழை ஒன்றே அணிந்திருந்‌ 
தனர்‌ என்க, இக்காலத்து மாதரைப்போல்‌ காதின்‌ விளிம்‌ 
பில்‌ அறு தனைகளிட்டுக்‌ கொப்பு, முருகு, பச்சைக்‌ கல்‌, 


'கன்னப்பூ, குருடு, லோலக்‌ முதலிய அநரகரிக கலைகளைக்‌ 


கம்பர்‌ காலத்தில்‌ மாதர்கள்‌ அணியவீல்லை என்க. அப்படி 
இருந்திருந்தால்‌ கம்பர்‌ வருணிக்காமல்‌ விட்டிருப்‌ 
பாரா? மேலும்‌, அடிக்காதைப்‌ பெருக்க), அபில்‌ பாம்‌ 


' படம்‌, அனந்த முடிச்ச, தண்டோட்டி, அருவித்‌ தழுப்பன்‌, 


பூச்சிக்‌ கூடு முதலிய தாங்க முடியாத பருமன்‌ கொண்ட 


ட. நகைகளை அக்காலத்து மாதர்‌ அணியவில்லை. 


மேலும்‌, மூக்கணிகளைப்‌ பற்றிக்‌ கம்பர்‌ கூறவில்லை. 
இக்காலத்து மாதர்கள்‌ மூக்ல்‌ மூன்று தளைகளை யிட்டு, 
சத்தியர்களைப்‌ போலவும்‌ (Schythians), பாப்புவர்களைப்‌ 
போலவும்‌ (ஒPopறபans) அகாகதிக ககைகளை அணிந்து 
அழகு என்று பெருமை டேரசிக்கொள்வது ஒரு துர்வழக்கம்‌ 
ஆகிவிட்டது. மூக்கணிகள்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டிற்கு 
முந்தித்‌ தமிழ்‌ நாட்டில்‌ இல்லை. வடமேற்கே துருக்கி 
காட்டிலீருந் த அவை வந்தன. பண்டை நூல்களில்‌ 
அவை கூறப்‌ பெறவில்லை. கம்பர்‌ கண்டதே இல்லை, ௩ம்‌ 
ஆலயச்‌ சிலைகளிலும்‌, ஓவியங்களிலும்‌ அவை திட்டப்‌ 
பெறவில்லை. ஆகவே அவை புதியனவாக கம்‌ காட்டி ற்கு 
இறக்குமதியான புது வழக்க அணிகள்‌. பேசரி, புலாக்கு, 
ததத என்பன தமிழ்ச்‌ சொற்களே அல்ல. ஆகவே இவை 
களை மறுபடி இவைகள்‌ வந்த நாட்டிற்கே ஏற்றுமதி 
செய்துவீட வேண்டியது ௩ம்‌ தமிழ்ப்‌ பெண்மணிகளுடைய 
கடமையாகும்‌. அந்த முறையைக்‌ கம்பரே வற்புறுத்தி 
யிருக்கிறார்‌ அன்றோ ? 


உண்மையாக ஒரு பெண்மணிக்கு அழகைத்‌ தருவது 


அழகுக்கு அழகு சண்ட முறை 75 


அவளுடைய இயற்கை ஒளிதான்‌. அது அவள்‌ மேனியி 
லேயே பிரியாது நிழல்போல இருக்கிறது. அதுவே சதை 
செல்லுகையில்‌ அவள்‌ பாலே ஒளி செய்தகொண்டு சென்‌ 
றது. அதுஎவ்வாறு எனில்‌, 'பொன்னும்‌ அதன்‌ ஒளியும்‌, 
பூவும்‌ அதன்‌ மணமும்‌, சாந்தும்‌ அசன்‌ சதமும்‌, மின்ன 
லும்‌ அதன்‌ நிழலும்‌ எவ்வாறு பிரியாது குணியும்‌ குண 
மும்போல இருக்‌ கின்‌ றன வா அவ்வாறே சீதையினுடைய 
மேனியும்‌ அதன்‌ ஒளியும்‌ இருந்தன” என்ற பொருள்‌ 
படும்படி. கம்பர்‌, 
பொன்னின்‌ ஒளி பூவின்வெறி 
சாம்துபொதி சதம்‌ 
மின்னின்கிழல்‌ அன்னவள்‌ தன்‌ 
மேனியத மான 


என்கிறார்‌. (வெறி - மணம்‌) ஆகவே அழகுக்கு அழகு 
யாரே செய்வார்‌ £ 


இனி இராமனுக்குக்‌ கோலம்‌ செய்த முறையைக்‌ கூறு 
வேண்டும்‌. அதனை இங்கே விவரமாகக்‌ கூறவேண்டி 
யிராது, நூலில்‌ கண்டுகொள்க. கங்கை நீர்‌ ஆட்டி 
அழகிய பட்டாடையும்‌ கச்சும்‌ அவருக்குக்‌ கட்டினார்கள்‌ 
(உடை). கருங்‌ குழலை வாரி முத்துச்‌ சிகழிகை அணிவித்‌ 
தார்கள்‌ (முடி). நெற்றிக்குத்‌ திலகமும்‌ இட்டு, உரத்‌ 
திற்குக்‌ கலவையும்‌ சாத்தினார்கள்‌ (பூச்சு). செழிகை, 
செம்பொன்‌ மாலை, தொங்கல்‌, சுழியம்‌ இவைகளைத்‌ தஃக்‌ 
கும்‌, இரு குறைகளைச்‌ செவிக்கும்‌, வீரபட்டயம்‌ நெற்றிக்‌ 
கும்‌, தரளக்கொடி கழுத்திற்கும்‌, சுக்தரத்தோளணி 
வலயம்‌ தோளுக்கும்‌, கடகம்‌ கைக்கும்‌, ஆரங்கள்‌ மார்‌ 
பிற்கும்‌, உதரபந்தனம்‌ இடைக்கும்‌, வீரச்சிலம்பு 
காலுக்கும்‌ இட்டார்கள்‌. மேலும்‌, திருநாமம்‌ சாத்திக்‌ 
கொண்டதாக ஒரு பதிப்புக்‌ கூறுகன்றது, மற்றொரு. 


70 கம்பன்‌ மலர 


பதிப்பில்‌ அது இல்லை. கம்பர்‌ காலத்தில்‌ இவ்‌ வழக்கம்‌ 
இருந்ததோ என்பது ஜயம்‌. 

ஆகவே ஆண்களும்‌ உடை, முடி, பூச்சு, அணி 
முதலிய கோலங்களைக்‌ கொண்டனர்‌ எனக்‌ காண்க. 

இவ்வணி விவரங்களை எல்லாம்‌ கம்பர்‌ திருமணக்‌ 
காட்ிக்காக உரைத்தாரே யன்றி அணிகலன்‌ அணிவதன்‌ 
மேன்மையைக்‌ கருதி அல்ல, ஏனெனில்‌ இவ்வருணனையை 
எடுத்துக்‌ கூறத்‌ தொடங்கு முன்னரே, அழகுக்கு அழகு 
செய்வது ஏழைமை' என்றார்‌ அன்றோ 7 

கம்பர்‌ எண்ணப்‌ போக்கையே ஈம்‌ தமிழ்‌ மக்களும்‌ 
அறிந்து அதனைத்‌ தழுவி உண்மை காகரிகத்தைப்‌ பின்‌ 
பற்றி, வீண்‌ பெருமை தரும்‌ அணிகளில்‌ காசை விரயம்‌ 
செய்யாது இருப்பார்களாக ! 


இராமாயணத்தின்‌ இரு இருப்பு 


மையங்கள்‌ ட. 


[ஈ. த. இராஜேசுவரி, எம்‌.ஏ.,எல்‌. டி. ] 


தமிழ்‌ நாடு எங்கும்‌ வானளாவிய கோபுரங்கள்‌ வரு 
வார்‌ கண்ணைக்‌ கவர்கின்றன ; உள்ளத்தையும்‌ கொள்ளை 
கொள்கின்றன. தமிழ்‌ மக்களின்‌ உயரிய உட்கோள்‌ அவ்‌ 
வாறு உயர்ந்தோங்குகின்றது. இராச ராச சோழனது 
ஆழ்ந்தோங்கி அகன்று பரந்த உள்ளம்‌ தஞ்சையில்‌ பெரிய 
கோயிலாக வடிவெடுத்துக்‌ கலைமலையாக இன்றும்‌ நின்று 
நிலவகிறது. 

எவ்வளவு உயரம்‌! எவ்வளவு உயரம்‌! இவ்வளவு 
உயரத்திற்கு கருங்கல்லைச்‌ சிற்பிகள்‌ எவ்வாறு கொண்டு 
சென்றனர்‌? தஞ்சைக்கு நாலொரு கல்‌ தொலைவில்‌ சாரப்‌ 
பள்ளம்‌ என்ற ஊர்‌ இருக்கிறது. அங்கிருந்து சாரங்‌ 
கட்டிச்‌ சாய்வு மட்டத்தின்‌ வழியே நெம்புகோல்‌ (Lever) 
கொண்டு பெரிய கோபுரத்தின்‌ கொடுமுடிக்குக்‌ கருங்‌ 
கற்களை ஏற்றினர்‌ என அங்குள்ளோர்‌ கூறக்‌ கேட்‌ 
இன்றோம்‌. 

ழே விழ்ந்தடெக்கும்‌ பெரிய கருங்கல்லை கம்‌ வேலை 
யாட்கள்‌ சிறிய இருப்புக்‌ கோல்கொண்டு புரட்டுவதனை 
எல்லோரும்‌ பார்த்திருகீகலாம்‌. இருப்புக்‌ கோலின்‌. நுணி 


78 கம்பன்‌ மலர்‌ 


யைக்‌ கல்லின்ழ்‌ வைத்து, அக்கோலின்கழ்‌ ஏதேனும்‌ 
ஒன்றை முட்டுக்கொடுத்து, அதன்மேல்‌ கோலைச்‌ சார்த்திக்‌ 
கொண்டு, கோலின்‌ மற்றொரு முனையைக்‌ ழே உரமாக 
அழுத்தினால்‌ துலாக்கோல்போல்‌ இந்த இரும்புக்கோல்‌ 
ஒருபுறம்‌ சாயும்போது மற்றொருபுறம்‌ மேலெழும்‌, கல்‌ 
இம்‌ மேலுக்கு எழும்‌. எழும்போது வேலையாள்‌ அதனைப்‌ 
புரட்டிவிடுவான்‌. இதுதான்‌ நெம்புகோலின்‌ நுட்பம்‌, முட்‌ 
டுக்‌ கொடுத்துச்‌ சார்‌த்திவைத்த இடமே நிலையாக இருக்க, 
இருப்புக்கோல்‌ அதற்கு அப்பாலும்‌ இப்பாலும்‌ மேலும்‌ 
ழும்‌ ஏறி இறங்கக்‌ காண்கிறோம்‌. இந்த இடத்திற்கே 
நிலையி என்றும்‌, திருப்புமையம்‌ என்றும்‌ ( ரமி ) பெயர்‌. 
கையால்‌ அழுத்தும்‌ இடம்‌ ஒருபுறம்‌? பளு இருக்கும்‌ 
இடம்‌ மற்றொருபுறம்‌? இவை இரண்டிற்கும்‌ இடையே 
உள்ளதே இத்திருப்பு மையம்‌. இவ்வாறு நெம்புகோல்‌ 
கொண்டு திருப்பு மையத்தைத்‌ தக்க இடத்தே அமைத்து 
வேலை செய்தால்‌ பெரிய பளுவையும்‌ எளிதில்‌ தூச்‌ விட 
லாம்‌ என்பது அறிஞர்‌ ஆராய்ந்து தெரிந்த முடிவு. ஒரு 
இருப்புமையத்தில்‌ நெம்புகோலை ஏற்றபடி சார்த்திக்‌ 
கல்லைப்‌ புரட்டியதும்‌, அதற்கும்‌ அப்பால்‌ மற்றொரு 
திருப்புமையத்தில்‌ பெம்புகோலைச்‌ சார்த்திப்‌ புரட்டினால்‌ 
இருந்த இடத்தை லிட்டு இரண்டத்தனை தொலைவு ௮ம்‌ 
தப்‌ பெருங்கல்‌ உயரவோ அல்லது நெடுகவோ சென்றிருக்‌ 
கும்‌ அன்றோ? இதுவே கல்லை நீளச்‌ செலுத்தும்‌ வழி. 
பெரிய கோயிலில்‌ பெருங்‌ கற்கள்‌ பாறைகள்‌ வந்தேறிய 
வழியும்‌ ஈதேயாம்‌. 


இராசராசன்‌ பெரிய கோயில்‌ எடுத்தான்‌. ௮க்காலம்‌ 
தமிழர்‌ புத்துயிர்பெற்று ஒங்க வளர்ந்த காலம்‌. சோழர்‌ 
களது புத்துணர்ச்சி கங்கைக்கரை வரையிலும்‌ வெள்ள 
மாகப்‌ புரண்டது. பாவெள்ளமும்‌ அந்காளில்‌ தமிழுலகு 
எங்கும்‌ புரண்டோடிப்‌ பாற்கடலாகப்‌ பரந்து விரிந்தது. 


இரு திருப்பு மையங்கள்‌ 72 


அங்கொரு பேரலை எழுந்தது. பாக்கடலிடையே அது 
ஒரு பெரிய கோயில்‌. பன்னீராயிரம்‌ பாடல்‌ உயரமாம்‌ 
அது. கதைக்குக்‌ காலுண்டு என்பர்‌. என்ன கால்‌ வைத்‌ 
தாலும்‌ பன்னிரண்டு ஆயிரமாக உயர்த்துவது எப்படி? 
இங்கு ஏதேனும்‌ திருப்புமையம்‌ உண்டா எனப்‌ பார்ப்‌ 
போம்‌, 

இதனை அறிவதற்குக்‌ கதைக்கும்‌ வரலாற்றிற்கும்‌ 
உள்ள வேற்றுமையை நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. ஒருவன்‌ 
பிறந்தான்‌, வாழ்ந்தான்‌, பின்‌ இறந்தான்‌ என ஓவ்வொரு 
சரித்திர வரலாறும்‌ கூறுகிறது. '“இந்த அரசர்‌ இந்த 
காள்‌ வந்தார்‌; அவருக்குப்‌ பின்‌ இவர்‌ வந்தார்‌'' என்று 
நெட்டுருப்‌ போட்டதெல்லாம்‌ பெருக்‌ தலை நோயாக முடிந்‌ 
ததைப்‌ பள்ளிப்‌ பிள்ளைகள்‌ அனைவரும்‌ அறிவர்‌. அது 
இருக்கின்றதா? கதையில ஒரு தொடக்கம்‌ உண்டு. வர 
லாற்றிலே பிறப்பதையன்றி வேறு தொடக்கம்‌ இல்லை; 
இறப்பதையன்‌ றி வேறு முடிவில்லை. இடையாக உள்ளது 
வெட்ட வெளியே. எல்லாம்‌ ஒரு போக்கே. கதைகளோ 
ஒன்றுக்கொன்று வேறுபட்டுத்‌ தனிச்‌ சிறப்புடன்‌ தித்திக்‌ 
கின்றன. கதை ஓடும்போது ஒரு சிக்கல்‌ எழுகிறது. அதன்‌ 
தொடக்கமே கதையின்‌ தொடக்கம்‌. சிக்கல்‌ முறுக்கேறி 
அவிழ்வதே கதையின்‌ நடுவிடம்‌. சிக்கல்‌ அவிழ்ந்த தும்‌ கதை 
முடிஇறது. சிக்கல்‌ எழவில்லையானால்‌ கதை நீளுவதற்கு 
வழி இல்லை. அம்மட்டுமா? கதை கதையே ஆவதில்லை. 
கதையில்‌ இவ்வாறு சிக்கல்‌ எழுவது. எதிர்பாரா தபடி கல்‌ 
லைத்‌ திருப்பி உருட்வெதேபோலும்‌. இவ்வாறு சிக்கல்‌ 
எழும்‌ இடமே கதையில்‌ திருப்புமையமாம்‌. ஒரு சிக்கலுக்கு 
மேல்‌ இரண்டு சிக்கல்‌ எழுமானால்‌ கதையை மேலும்‌ 
புரட்டி நீட்டி ஓட்டலாம்‌. இரண்டாவது சிக்கலே இரண்‌ 
டாவது இருப்பு மையமாம்‌. 

“ததையைப்பற்றிக்‌ கவலைப்படுவானேன்‌? கதையில்‌ 
வரும்‌ பாத்திரங்களின்‌ உயர்வையன்றோ காம்‌ ஆராய 


80 கம்பன்‌ மலர்‌ 


வேண்டும்‌ ? கதையின்‌ சிறப்பனைத்தும்‌ கதையில்‌ வருவார்‌ 
சிறப்பே இவ்வாறு கூறுவதில்‌ ஓரு சிறிது உண்மை 
இருப்பினும்‌ கதையை விட்டுக்‌ கதையில்‌ வழவார்‌ வாழ 
முடியாது என்பதனை நாம்‌ மறத்தல்‌ ஆகாது. கதைக்கும்‌ 
வரலாற்றுக்கும்‌ உள்ள மற்றொரு வேற்றுமையை அரில்‌ 
டாடல்‌ பெருமான்‌ (.&718%0416) விளக்குவது இனை ஈமக்‌ 
குப்‌ புலனாக்கும்‌. வரலாற்று நூல்‌ அந்த அரசரையும்‌ 
இரந்த அரசரையும்‌ பற்றி நெடுக எழுதிச்‌ செலவறைது. 
ஒருசில பேரரசர்கள்‌ வரலாறு கதைபோல இருத்தலின்‌ 
அவர்கள்‌ வாழ்க்கையின்‌ உட்கோளையும்‌, அவர்கள்‌ பிறந்து 
சரதித்தவற்றையும்‌ பின்னுள்ளார்‌ கூறக்கூடும. ஆனால்‌ 
அவ்வாறு ஒவ்வொரு வரலாற்றின்‌ பொருளையும்‌ அறிய 
முடிவதில்லை. கதையிலோ அப்படியன்று. சிங்கமும்‌ 
சுண்டெலியும்‌ என வரும்‌ சிறு கதையின்‌ உட்பொருளை 
ஓவ்வொரு சிறுவனும்‌ அறிவான. “வரலாறு பொருள்‌ 
அற்றது; கதையோ பொருள்‌ உடையது” என றோர்‌ அர்ஸ்‌ 
டாட்டல்‌, 


அதனாலேயே கதை ஓற்றுமை பெற்று விளங்குகிறது; 
வரலாற்றில்‌ ஒற்றுமை காண்பார்‌ யார்‌? அங்கு ஓவ்‌ 
வொருவரும்‌ ஓவ்வொரு வழியே செல்கின்‌ தனர்‌. அங்கே 
முடிவை உணர்வது ஆண்டவனுக்கு அரூமையாம்‌, 
கதையிலே”, வரும்‌ பாத்திரங்கள்‌ பலரும்‌ பல வழி சென்‌ 
ரூலும்‌ அவர்கள்‌ வாழ்க்கை ஒற்றுமை பெற்ற சிறந்த 
கதையாக முடிகிறது. கதையின்‌ சிறப்பு ஓற்றுமை 
விலயே ஒளீர்கன்றது. பெரிய வீரர்‌ சிறப்போடு 
விளங்கலாம்‌. இராமனும்‌ சீதையும்‌ உலகம்‌ போற்றும்‌ 
பெருமக்களாக மனத்தைக்‌ கவரலாம்‌. ஆனால்‌ அவர்ஃ௨ண்‌ 
சிறப்பதம்‌ கதையின ஒற்றுமைப்‌ பாட்டாலேயாம்‌. 
அவர்சள்‌ வாழ்க்கைத்‌ இறமும்‌, உயர்வும்‌, கீர்த்தியும்‌ 


இரு திருப்பு மையங்கள்‌ 81 


ஒழுக்கமும்‌ விளங்குவது கதையிலேயாம்‌. இராமன்‌ 
பாரதத்தில்‌ கண்ணனுக்குப்‌ பதிலாக வந்தால்‌ பாரதம்‌ 
எங்கே? இராமாயணம்‌ எங்கே? கதையை மறந்தால்‌ 
அவர்கள்‌ அனைவரும்‌ பெயர்களே ஆம்‌; வெறுஞ்‌ சொற்‌ 
களேயாம்‌. *பாவிகம்‌ என்பது காப்பியப்‌ பண்பே ” 
எனத்‌ தண்டி அலங்காரம்‌ கூறுவது இந்த ஒற்றுமைப்‌ 
பாங்கையே யாம்‌. 


கதையில்‌ எழும்‌ சிக்கல்களாம்‌ திருப்பு மையங்கள்‌ 
இவ்வொற்‌.றுமைக்கு ஏற்ப அமைதல்‌ வேண்டும்‌. சிக்கல்‌ 
எழும்போது முடிவிற்கேற்ப எழுதல்‌ வேண்டும்‌. இல்லை 
யானால்‌ அக்கதையை நம்புவார்‌ யார்‌? கல்லை உருட்டிப்‌ 
புரட்ட வேண்டுமானால்‌, கொண்டு செல்லவேண்டிய 
இடத்திற்கு மாறாக எதிர்ப்புறமாக வேறு எங்கேனும்‌ 
கொண்டு சென்றால்‌ பயன்‌ என்ன? வீண்‌ உழைப்பே 
யாம்‌. கொண்ட நோக்கத்திற்கு ஏற்பத்‌ திருப்புமையம்‌ 
மாறுபடும்‌. அங்ஙனமே கதையில்‌ வரும்‌ திருப்புமையமும்‌ 
ஒழ்றுமைப்பாட்டிற்கு ஏற்ப அமைதல்‌ வேண்டும்‌. 


இந்தக்‌ கருத்துக்களை மனத்தில்‌ வைத்துக்கொண்டு 
இராமாயணக்‌ கதையைச்‌ சிறிது உற்று கோக்குவோம்‌. 
இராமாயணம்‌ வளர்ந்த வரலாற்றையும்‌ இங்குக்‌ 
குறித்தல்‌ நல்லது. புத்தர்‌ தமது பழம்‌ பிறப்பைப்‌ 
பற்றிக்‌ கூறிப்‌ பல உயர்ந்த கருத்துக்களை விளக்கினாராம்‌. 
அப்பழம்‌ பிறப்புக்‌ கதைகள்‌ “புத்த சாதகக்‌ கதைகள்‌ ”” 
என வழங்குகின்றன. புத்தருக்கு முன்னும்‌ வழங்கிய 
கதைகளை இவ்வாறு அவர்‌ பயன்படுத்தினர்‌ என அறிஞர்‌ 
கருதுகின்றனர்‌. இவை 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட. 
கதைகளாம்‌. இதிலே இராமாயணக்‌ கதை தசரத: 
சாதகக்‌ கதையென வருகிறது. அயோத்திமா நகரம்‌ 
சீரும்‌ சிறப்பும்‌ அடைவதற்கு முன்னரே காசிமாககரம்‌ 
பேர்பெற்று விளங்கியது. தசரதனைக்‌ காசி அரசனாக்கும்‌ 

க. ம. 6 


82 கம்பன்‌ மலர்‌ 


இந்தக்‌ கதை அந்தப்‌ பழங்காலத்ததாகும்‌. அரச 
குடும்பம்‌ பிற குடும்பக்‌ கலப்பால்‌ கெடா திருப்பத ற்காக 
அரசர்‌ உடன்‌ பிறந்தாரையே மணக்கும்‌ வழக்கம்‌ மிகப்‌ 
பழங்கால வழக்கமாம்‌. அதற்கேற்பச்‌ சீதையும்‌ தசரதர்‌ 
புதல்வி என இக்கதை கூறுகிறது. பின்வந்த வால்மீ 
இயோ, கம்பனோ சீதையைப்‌ பெற்றவர்‌ யார்‌ எனக்‌ 
கூறினார்‌ இல்லை. மூத்தவனாம்‌ இராமன்‌ முடிசூடாதபடி. 
கைகேயி கூழ்ச்சி செய்ததன்‌ பயனாக இராமனும்‌, 
சிதையும்‌, இலக்குமணனும்‌ காட்டுக்குச்‌ செல்கின்‌ றனர்‌. 
ஆனால்‌, அக்காலத்தினர்‌ அறிந்திருந்த காடு இமயமலைக்‌ 
காடேயன்றி, வால்மீகி அறிந்த தண்டகாரணியமாம்‌ 
தென்னாட்டுக்‌ காடன்று, இராமன்‌ நீங்கியதும்‌ தயரதன்‌ 
இறக்கின்றான்‌. பரதன்‌ இராமனை நாடி வருகின்றான்‌. 
தந்த இறந்ததைத்‌ தெரிவிக்கின்றான்‌. புத்தர்‌ பெருமா 
னாரின்‌ பழம்‌ பிறப்பாகிய இராமர்‌ “ பிறந்தார்‌ இறப்பது 
உலக இயற்கை'' என அறிந்த மெய்யுணர்வாளர்‌ ; 
ஆதலின்‌ கலங்குகின்றார்‌ இல்லை. பிறர்‌ கலங்குவதனைத்‌ 
தேற்றுகின்றார்‌. ''தந்தைசொல்மிக்க மந்திரமில்லை'' எனக்‌ 
காட்டில்‌ வாழ்நாள்‌ முடிந்த பின்னரே இராமர்‌ ஊருக்குத்‌ 
இரும்புகிறார்‌. அவ்வளவே கதை. இங்கு இராவணன்‌ 
இல்லை. இங்கு ஒரே தருப்பு மையமே உள்ளது. 
கைகேயியே அந்தத்‌ திருப்பு மையம்‌, தசரதன்‌ நினைத்த 
படியே இராமர்‌ முடிசூடி இருந்தால்‌ கதையேது 8 
எத்தனையோ வரலாற்றில்‌ இதுவும்‌ ஒரு வரலாறாக 
முடிந்திருக்கும்‌. கைகேயி இவ்‌ வரலாற்றைக்‌ கதை 
யாகத்‌ திருப்பிவிடுசன்றாள்‌. கதை சிக்கலாகிறறது. காடு 
வாழ்கதையும்‌, தசரதன்‌ இறப்பும்‌, பரதன்‌ இரப்பும்‌, 
இராமர்‌ உயர்வும்‌ வெளியாகின்றன. ஆண்டுகள்‌ 
முடிந்ததும்‌ இராமர்‌ முடிசூடும்போது கதை முடிகிறது. 


இந்தக்‌ கதை ௩ம்‌ சிறுவர்‌ சிறுமியர்க்கும்‌ புதிய 


இரு திருப்பு மையங்கள்‌ 88 


தன்று; மாற்றாந்தாயின்‌ கொடுமையால்‌ மக்கள்‌ வருந்து 
வதும்‌, அவள்‌ அவர்களைக்‌ காட்டிற்கு ஓட்டுவதும்‌, 
மாயாவி(1௨117)க கதைகளில்‌ சிறுவர்‌ ஈாளும்‌ கேட்டுவரும்‌ 
கதைகளேயாம்‌. ஆனால்‌, வால்மீகி அந்த மா த்ருந்தாயை 
அன்புருவாக்கியுள்ளார்‌. “* இராமன்‌ முடிகுடுகின்றான்‌ '” 
எனக்‌ கேட்டதும்‌ இவள்‌ மனமகிழ்ச்சி பொங்கத்‌ தன்‌ 
முத்துமாலையைப்‌ பரிசிலாக வழங்குகிறாள்‌. 


ஆயபே ரன்பெனு மளக்க ரார்த்தெழத்‌ 
தேய்விலா முகமதி விளங்கித்‌ தேசுறத்‌ 
தாயவள்‌ உவகைபோய்‌ மிசச்சு டர்க்செலாம்‌ 
நாயக மனையதோர்‌ மாலை ஈல்கினாள்‌. 


மாற்றாளின்‌ மகனைத்‌ தன்‌ மகனாகவே கருதும்‌ தகுதி 
யுள்ளமே கைகேயியின்‌ வடிவம்‌. மந்தரை, * கெளசலைக்கு 
அடிமையன்றோ நீயும்‌ பரதனும்‌ ? அவளை இரந்தோ 
அறஞ்செயவீர்‌? சதையின்‌ தந்தை நின்‌ தந்தையை எதிர்த்‌ 
தால்‌ என்னாம்‌? சுற்றமும்‌ கெடச்‌ சுடுதுயர்க்கடல்‌ விழத்‌ 
துணிந்தாய்‌ ”' என்றபோதே தற்காப்பு என்ற போலி 
வடிவில்‌ தன்னலம்‌ கொழுந்துவிட்டு எரிகிறது. 


பாசகவியின்‌ நாடகங்கள்‌ தென்னாட்டில்‌ மட்டுமே 
கிடைக்கின்றன. தமிழரும்‌ மலையாள த்தாரும்‌ அவற்றை 
மிக விரும்பிப்‌ பயின்று போற்றிவந்தனர்‌ என இதனால்‌ 
தெளிவாகிறது. இவர்‌ ஒரு மாற்றம்‌ செய்கின்றார்‌. 
கைகேயியைத்‌ தசரதன்‌ மணக்கும்போது அவள்‌ 
வயிற்றுப்‌ பிள்ளைக்கே முடி சூட்டுவதாக உறுதி 
கூறியுள்ளான்‌. ஆகவே பரதன்‌ முடிகுடுவது தவறல்ல, 
தச தனது கீழ்மையே விளங்க இருக்கும்‌. அந்தப்‌ 
பழியைத்‌ தன்மேல்‌ ஏற்கின்றாள்‌ கைகேயி, தான்‌ 
கேட்கும்‌ இரு வரத்தாலேயே, இராமன்‌ காட்டுக்குப்‌ 
போகின்றான்‌, பசதன்‌ ஆள்கின்றான்‌ என உலகம்‌ 
நம்புமாறு செய்கின்றாள்‌. இராமனையே தன்‌ மகன்‌ 


84 கம்பன்‌ மலர்‌ 


போலக்‌ கைகேயி வளர்த்து வருமாறு செய்ததும்‌ 
தசரதனது சூழ்ச்சியே ஆம்‌. பரதன்‌ ஊரில்‌ இல்லாத 
போது இராமனுக்கு முடிசூட்ட முயல்வதும்‌ ஒரு 
சூழ்ச்சியே, கைகேயி இத்தகைய சூழ்ச்சகளுக்கு 
இடையே எதர்‌ சூழ்ச்சி செய்து பழியைத்‌ தன்‌ தலைமீது 
ஏற்றிக்கொண்டு பரதனுக்கு அரச வாழ்வு வாங்தெ 
தருகின்றாள்‌. 
கம்பர்‌, இக்கதையையும்‌ ஊன்றி ஓதியுள்ளார்‌. 
தசரதன்‌ கைகேயி வயிற்றுப்‌ பிள்ளைக்கு முடிகுட்‌ 
வதாக உறுதிகிறியதை இராமன்‌ கூற்றுகக்‌ கூறு 
கின்றார்‌: 
“ வரனி லுர்சைசொன்‌ மாபி னாலுடைத்‌ 
சாணி நின்னதென்‌ நியைர்த தன்மையால்‌ 
உரனி னீபிறர்‌ துரிமை யாதலால்‌ 
அரசு நின்னதே யாள்க வென்னவே,'' 


ஆனால்‌ அந்தக்‌ கதையின்படி தசரதன்‌ முதலியோரைப்‌ 
பெருஞ்‌ சூழ்ச்சியாளராக்க அவர்‌ மனம்‌ ஒருப்படவில்லை. 
கைகேயியின்‌ அன்புள்ள மனம்‌ எவ்வாறு திரிகறது? 
லெப்பதிகாரங்‌ கற்ற கம்பர்‌, * ஊழ்வினைவந்‌ துறுத்து 
ஊட்டும்‌'' என்பதனை அறியாரா? “தேவி தூய 
சந்தையும்‌ திரிந்தது'' எனப்‌ பாடுகின்றார்‌. ஏன்‌ திரிந்த.து? 
தேவர்கள்‌ வாழவேண்டாவா ? அரக்கர்கள்‌ அழிய 
வேண்டாவா? இயற்கையின்‌ போக்கு அவ்வாறானால்‌ 
அத.ற்ியையக்‌ கைகேயியின்‌ மனம்‌ இரவதனைக்‌ கூற 
வேண்டுமா £ 

தீய மந்தரை அவ்வுரை செப்பலுர்‌ தேவி 

தூய இந்தையுர்‌ திரிந்தது சூழ்ச்சியின்‌ இமையோர்‌ 

மாயை யம்‌௮வர்‌ பெற்றநல்‌ வரமுண்மை யாலும்‌ 

ஆய அர்தண நியற்றிய வருந்தவத்‌ தாலும்‌, 
சின்னஞ்‌ சிறுவர்‌ கேட்டு மகிழும்‌ மாயாவிக்‌ கதை 


இரு திருப்பு மையங்கள்‌ 65 


பாவாணர்‌ கையில்‌ எவ்வாறெல்லாம்‌ வெவ்வேறு மணீ 
யாகி விட்டுவிட்டு ஒளிர்கிறது! 


புத்தர்‌ கூறிய தசரத சாதகத்தில்‌ இருப்பதபோலக்‌ 
கம்பராமாயணத்தில்‌ இராமன்‌ காட்டில்‌ பதினான்‌ 
காண்டை இனிதே கழித்து வீடு திரும்பவில்லை. 
இராவணன்‌ சீதையைத்‌ தூக்‌ க்கொண்டு சென்றதால்‌ 
அவனை மீட்டுக்‌ கொண்டுவர வேண்டிக்‌ கதை நீளுகிறது. 
இதுவரை நாம்‌ கண்டதும்‌ பழைய மாற்றாந்தாய்க்‌ 
கதையேயாம்‌. இங்குக்‌ காண்பதோ மற்றொரு பழைய 
கதை. ஓர்‌ அரசன்‌ மற்றோர்‌ அரசனது அழிய மனைவி 
யைக்‌ கவர்ந்து போவதும்‌ அதற்காகப்‌ போர்‌ புரிவதும்‌, 
பழங்‌ கதைகளே. வரலாற்று நூலிலும்‌ ஜிஹாங்கர்‌ 
மாற்றாசனைக்‌ கொன்று அவன்‌ மனைவியைப்‌ பலநாள்‌ 
காதல்‌ புரிந்து மணந்துகொள்ளவில்லையர 2 அல்லாவுதீன்‌ 
பத்மினியைக்‌ கவரப்‌ பெரும்போர்‌ புரிந்தும்‌ பத்மிணி 
திக்குளித்ததால்‌ அன்றோ தன்‌ எண்ணம்‌ நிறை 3 வறாதபடி 
வெறுங்கையோடு திரும்பினான்‌ 2 பத்மினி சதையின்‌ 
வழிவந்தவள்‌. மேனாட்டுக்‌ கதைகளின்‌ பிறப்பகமாம்‌ 
இலியட்‌ (111௨0) ஹோமர்‌ (Homer) எழுஇயது. அதில்‌ 
பாரிஸ்‌ (Paris) என்ற ட்ராய்‌ (1107) ககரத்து அரசி 
ளங்குமரன்‌ ஸ்பார்ட்டா றகர) நகரத்தரசன்‌ மனைவி 
யாகிய ஹெலனைத்‌ (Helen) தரக்‌கக்கொண்டு போகவே, 
அவளை மீட்கக்‌ கிரேக்கர்‌ அனைவரும்‌ ட்ராய்‌ நகரை 
முற்றுகையிட்ட கதையன்றோ வருகிறது? இராவணன்‌ 
சீதையைத்‌ அக்கிச்‌ செல்லும்‌ கதை பழைய பெண்‌ 
அரக்கிக்‌ கதையேயாம்‌. பழங்கதையானாலும்‌ இக்‌ 
கதையில்‌ கற்பின்‌ திறம்‌ புதுமையாகப்‌ பொலிதிறது. 

சிறைகால்கும்‌ காப்பெவன்‌ செய்யும்‌ மகளிர்‌ 
நிறைகாக்கும்‌ காப்பே தலை 

என்ற திருக்குறளின்‌ விரிவுரையாகக்‌ கம்பன்‌ இக்‌ 


86 கம்பன்மலர்‌ 


கதையை மாற்றிவிட்டான்‌. சதையைத்‌ தொடவும்‌ 
இராவணன்‌ அஞ்சுகிறான்‌ எனக்‌ கம்பன்‌ டேசுவது 
தமிழ்‌ மரபுபற்றியே ஆம்‌. கூந்தலும்‌ கற்பினுக்கு 
அணிகலம்‌ ஆதலின்‌ அதனை இராவணன்‌ பற்றினான்‌ 
எனக்‌ கூறவும்‌ கம்பன்‌ மனம்‌ கூசுகிறது. 


மயிலுடைச்‌ சாய லாளை வஞ்சியா முன்னம்‌ நீண்ட 
எயிலுடை இலங்கை நாதன்‌ இதயமாஞ்‌ றையில்‌ வைத்தான்‌. 
இந்தச்‌ சதை நீஃகத்தையும்‌ கூறுகின்றான்‌ கம்பன்‌. 
“ கள்ளிருக்கு மலர்க்கூர்தற்‌ சானகயை 
மனச்சிறையிற்‌ கரந்த காதல்‌ 
உள்ளிருக்கு மெனக்சருதி உடல்புகுந்து 
தடவியதோ ஒருவன்‌ வாளி ["' 


எனப்‌ புலம்புகன்றாள்‌ மண்டோதரி. 


மாற்றுந்தாய்க்‌ கதையாகவே முடிந்திருந்தால்‌ இரா 
மாயசணம்‌ அயோத்தியாகாண்டத்‌ தோடேமுடிந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. இது பெண்தூக்கிக்‌ கதையாக நீளுவது 
எப்படி? மற்றொரு . திருப்பு மையம்‌ எழுகிறது. இதனை 
அடுத்த ஆரணிய காண்டத்தில்‌ காண்கிறோம்‌, இத்திருப்பு 
மையமே சூர்ப்பணகை. இவள்‌ இராமன்‌ மேல்‌ காமங்‌ 
கொண்டு அலைகிறான்‌ ; சீதையே இக்காமம்‌ ஈடேறுவ 
தற்கு இடையூறு எனக்‌ காண்றொள்‌ ; அவளைக்‌ கொன்று 
ஒழிக்க முயலும்போது மூக்கரியுண்கிறாள்‌. அதனை 
இவள்‌ கரனுடன்‌ முறையிடவே கரதூடணப்‌ போர்‌ 
நிகழ்கின்றது. இராவணனிடம்‌ முறையிட அவன்‌ 
சதையைக்‌ கவர்ந்துசெல்கிறான்‌. இராமன்‌ அவளை மீட்ப 
தற்குத்‌ துணை தேடுகறொன்‌. அதுவே கிட்‌இந்தா காண்டம்‌. 
சீதையைத்‌ தேடுதலே சுந்தரகாண்டம்‌. பொருது 
மீளுதல்‌ யுத்த காண்டம்‌. சூர்ப்பணகை இராமன்‌ எதிரே 
வரவில்லையானால்‌ பெண்‌ தூக்கக்‌ கதையே இல்லை 


இரு திருப்பு மையங்கள்‌ .87 


எனலாம்‌. எனவே சூர்ப்பணகையைத்‌ தஇிருப்புமையமாகக்‌ 
கொண்டே. கதை நீளச்செல்கின்றது என்பதாயிற்று. 

மூக்கரிதல்‌ முதலியன மிகப்‌ பழங்காலத்துக்‌ கொடு; 
வழக்குகள்‌. இக்கதையம்‌ அக்காலத்தே எழுந்திருத்தல்‌ 
வேண்டும்‌. பாவாணர்கள்‌ என்‌ செய்வர்‌ ? மக்கள்‌ 
உள்ளத்தே படிந்த பழங்கதைகளுக்கே புத்துயிர்‌ அளித்து 
அன்னோர்‌ உலவச்‌ செய்ன்றனர்‌. இத்தகைய மண்ணைக்‌ 
காய்ச்சிப்‌ பொன்னாக்‌இ உருக்‌ ௮ழகூய உருவாக்கி உயி 
ரும்‌ கொடுத்த உலவ விடுவதே பாவாணர்‌ பெருந்திறன்‌. 
இராமாயணத்தில்‌ பல பல கதைகள்‌ பழங்கால வடி 
வோடும்‌ வருன்றன. அவற்றைத்‌ தனித்‌ தனியே கண்‌ 
டால்‌ அருவருப்பே உண்டாம்‌. அவையனைத்தும்‌ கதை 
யின்‌ ஒருமைப்‌ பாட்டினிடையே பொற்‌ பூணிடையே பல 
ஆசுகள்‌ போல விளங்கும்‌ அழகனை ஆராய்தல்‌ 
வேண்டும்‌. 

சதையைக்‌ கொல்ல வருகின்றாள்‌ ஒரு கொடும்‌ பெண்‌. 
இங்கொரு தன்ம சங்கடம்‌ எழுகின்றது. சதையையும்‌ 
காப்பாற்றுதல்‌ வேண்டும்‌. கொடியவளாயினும்‌ பெண்‌ 
ணைக்‌ கொலை செய்தல்‌ நீதி ஆகாது, ஊறுபடாது அப்‌ 
பெண்‌ போதலுங்‌ காணோம்‌. தலைக்கு வந்தது மூக்கோடு 
போகிறது. மூக்கையும்‌ காப்பாற்ற முடியவில்லை. 

சூர்ப்பணகை எமன்‌ விடுக்‌ தூதுபோல இராவணன்‌ 
முன்னே போய்ச்‌ சேர்னெ்றாள்‌ ; சதையைத்‌ தன்‌ அண்ண 
னுக்காகத்‌ தூக்‌ க்‌ கொண்டு வரும்போது தான்‌ மூக்கறு 
பட்டு நின்றதாகக்‌ கூறுகின்றாள்‌. இதுவே அக்கொடி 
யவன்‌ செய்யும்‌ வஞ்சச்‌ சூழ்ச்சி, கைகேசியின்‌ சூழ்ச்சியை 
அங்கே கண்டோம்‌; சூர்ப்பணகையின்‌ சூழ்ச்சியை இங்கே 
காண்கிறோம்‌. அன்பிற்சுழலும்‌ கெளசலையின்‌ தாய்‌ மனத்‌ 
தெதிரே அறிவிற்‌ சுழலும்‌ கைகேயியின்‌ தாய்‌ மனத்தை 
அங்கே கண்டோம்‌. உண்மைக்‌ காதல்‌ வடிவமாம்‌ எதை 


88 கம்பன்‌ மலர்‌ 


எதிரே பேய்க்காம வடிவமாம்‌ சூர்ப்பணகையை இங்கே 
காண்‌ சன்றோம்‌. கறுப்பின்‌ அருகே வெண்மை முன்னி 
னும்‌ மிக மிக வெளுத்துக்‌ காட்டுவதுபோல, இங்கும்‌ அங்‌ 
கும்‌ வேற்றுமையால்‌ இராமாயணத்தின்‌ உயீர்கிலை வடி 
வங்கள்‌ சிறப்புறுதலையும்‌ அறிகின்றோம்‌. திருப்பு மையங்‌ 
கள்‌ கதையை நீட்டிப்பதோடு கதையில்‌ வருவாரையும்‌ 
சிறப்பிக்கின்றன. 


* இராமன்‌ ஈம்மை மறந்தானோ !* என ஒரு முறை 
எண்ணுடன்முள்‌ சீதை, வருத்தம்‌ மேலிட்டதும்‌ தான்‌ 
சாவத்‌ தணிகின்றாள்‌; அத்‌ துணிவை அநுமானிடம்‌ கூறு 
கின்றான்‌. இதுவே பிறர்க்கென வாழும்‌ பெரு வாழ்வு; 
இதுவே பிறர்க்கென முடியும்‌ பெருவீரம்‌. சூர்ப்பணகை 
யும்‌ இராமனைக்‌ கண்டு மயங்குகின்ருள்‌. அவனை விட்டு 
உயிர்‌ வாழ அவளால்‌ முடியவில்லை. ஆனால்‌, அவனைப்‌ 
பெருதபோது அவனைக்‌ கொல்லவே கரனிடம்‌ ஓடுகின்‌ 
முள்‌. இதுவே பேய்க்காமம்‌. இதுவே தனக்கென வாழும்‌ 
சிறு வாழ்வு, இதுவே தனக்கில்லையானால்‌ அப்பொருளை 
அழிக்கும்‌ பேரிழிவு. காதலும்‌ காமழம்‌ இவ்வாறு 
இன்பக்‌ கூத்தும்‌ அறிவுக்‌ கூத்தும்‌ புரியக்‌ காண்கிறோம்‌. 


வால்மீகியார்‌ இராமன்‌ கடவுள்‌ என்பதனை ஓரொரு 
வழியே கினைக்கின்றார்‌. கம்பன்‌ அதனை எங்கும்‌ மறப்‌ 
பதில்லை. “அழகே கடவுள்‌'' என்பது முத்தமிழ்‌ மக்கள்‌ 
மனத்தே முகிழ்த்த உண்மை. ஆழ்வார்கள்‌ பெற்று 
வளர்த்த கடவுள்‌ அழகேயாம்‌. பாகவதம்‌ இக்கடவுன்‌ 
அழகை, “புவன சுந்தரம்‌ * எனப்‌ பாராட்டுகிறது, 
தமிழக்கம்பன்‌ இதனை மறப்பானோ? * அந்தப்‌ புவன 
சுந்தரமே இந்த இராமன்‌ என எங்கும்‌ வற்புறுத்துவ 
தன்றோ பாவலனின்‌ மோக்கமாகும்‌? அரக்கியும்‌ அந்த அழ 
கில்‌ ஈடுபடுகின்றாள்‌. அரக்கர்‌ என்றால்‌ யார்‌? ஆசைக்கு 
அடிமைகளேயாம்‌; கண்‌ கெட்ட காமப்‌ பேய்களே யாம்‌. 


இரு திருப்பு மையங்கள்‌ 89 


அத்தகைய பேயும்‌ ஈல்வழிப்பட அழகு வழிபாடொன்றே 
உள்ளது. தை மேல்‌ எழுந்த சற்றமோ, “இராமனுக்கும்‌ 
மக்கும்‌ இடையே அன்பிற்கு இடையூராய்‌ விளங்கு 

கிறாள்‌ ௪தை'' என்ற எண்ணத்திற்‌ பிறந்ததேயாம்‌. 
“அறத்திற்கே அன்புசார்‌ பென்பர்‌ அறியார்‌, மறத்திற்கும்‌ 
அஃதே துணை". இராவணனிடம்‌ சென்ற போதும்‌ 
சதையை அப்புறப்படுத்தவே சூர்ப்பணகை முயல்கின்‌ 
ருள்‌. இராமன்‌ பின்‌ தன்னை அணைவான்‌ என்ற பேராசை 
அவளை விட்டொழிய வில்லை. இக்காமப்‌ பித்தைக்‌ கம்பர்‌ 
பல படப்‌ புனைந்துரைக்கின்றார்‌. இராவணனிடம்‌ பேசும்‌ 
போதெல்லாம்‌ - இராமன்‌ அழகை - அந்தப்‌ புவன சுந்த 
ரத்தை, சூர்ப்பணகை மறவாது புகழ்கின்றாள்‌. பின்‌ இரா 
வணன்‌ சதையின்‌ உருவெளித்‌ தோற்றம்‌ கண்டு சூர்ப்ப 
ணகையை அழைப்பித்துக்‌ காட்டுகின்றான்‌. “ஈதோ சீதை 
யின்‌ வடிவம்‌?'' எனக்‌ கேட்ன்றான்‌ இராவணன்‌. சூர்ப்‌ 
பணகை, “ஈதே இராமன்‌ திருவுரு” என்கிறாள்‌. உரு 
வெளித்‌ தோற்றம்‌ காணுமாறு அவள்‌ காமப்பித்தேறி 
நிற்கின்றாள்‌. 

பெரய்ர்கின்‌ ற நெஞ்சிற்‌ கொடியாள்புகும்‌ தாளை கோக்க 

ரெய்ந்கின்‌ ற கூர்வா ளவனேருற நோக்கு ஈங்காய்‌ 

மைக்கின்‌ ற வாட்கண்‌ மயினின்றென வந்தென்‌ முன்னர்‌ 

இர்கின்‌ றவனாங்கொ வியம்பிய தை யென்றான்‌ 
இராவணன்‌. 

“ செந்தாமரைக்‌ கண்ணொடிஞ்‌ செங்கனி வாயி னோடும்‌ 

சந்தார்‌ தடக்தோ ளொடுந்தாழ்தடக்‌ கைகளோடும்‌ 

அந்தா பகலத்தொடு மஞ்சனச்‌ குன்றமென்ன 

வந்தா னிவனாகுமவ்‌ வல்விலி ராம னென்றாள்‌ '' 
சூர்ப்பணகை. இது கம்பன்‌ காட்டும்‌ புதுமை, 


கதைப்‌ போக்கை ஒருவாறு பருப்‌ பொருளாகக்‌ 
கொண்டு ஆராய்ந்தோம்‌. பல கிளைக்‌ கதைகளையும்‌ இவ்‌ 


90 கம்பன்‌ மலர்‌ 


வாறு ஆராய்ந்து கதையின்‌ ஒற்றுமை ஈயத்தைக்‌ காணக்‌ 
காண அதனை நுண்‌ பொருளாகக்‌ கண்டு அறியும்‌ தேட்‌ 
டம்‌ பிறக்கும்‌. அத்‌ தேட்டத்தில்‌ திளைத்துக்‌ களிக்கக்‌ 
களிக்க நாமும்‌ கம்பராவோம்‌. கம்பர்‌ கண்ட காட்சி எல்‌ 
லாம்‌ காண்போம்‌. பேசாத பெருமெளனம்‌ பிறக்கும்‌. புவன 
சுந்தரமாம்‌ பொய்யாப்‌ பெரு நிலையிற்‌ புகுவோம்‌. கம்பர்‌ 
படைத்த இந்தத்‌ தர்மரைக்‌ கண்ணானுலகினும்‌ இனி 
யதோ அந்தத்‌ தாமரைக்‌ கண்ணான்‌ உலகு? 


இம்பர்‌ டாட்டிற்‌ செல்வமெலா மெய்தி அரசாண்‌ டிருர்தாலும்‌ 
உம்பர்‌ காட்டித்‌ கற்பகக்கா ஓங்கு நீழ லிருர்தாலும்‌ 

செம்பொன்‌ மேரு அனையபுயத்‌ இறல்சே ரி.ராமன்‌ திருக்கதையிற்‌ 
கம்ப நாடன்‌ கவிதையிற்போற்‌ கற்றோர்க்‌ தெயங்‌ களியாதே, 


உயிர்நிலைப்‌ பாட்டு 
[தெ. பொ. மீாக்ஷ்சுந்தரனார்‌, எம்‌.ஏ. பி.எல்‌, எம்‌.ஒ.எல்‌.] 


இராமாயணக்‌ கதை உலூனர்‌ மனத்தை இன்னும்‌ 
நீர்ப்பிண்டமாய்‌ உருக்கி வருகிறது. இந்திய நாட்டில்‌ 
இந்த வகையில்‌ இதற்கு இணையான கதையே இல்லை என 
லாம்‌. இந்ஈாட்டில்‌ வழங்கும்‌ எல்லா மொழியிலும்‌ இக்‌ 
கதை இன்ப ஊற்றாகச்‌ சுரந்து, அன்பு நீராய்ப்‌ பரந்து, 
வானாறாக வெள்ளமிட்டோடி, இந்திய வாழ்வை வளர்க்‌ 
கிறது. இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாக இக்காடு இவ்வாறு 


உருப்பெற்று வருகிறது. இராமனே இர்நாட்டு அரசரின்‌: 


மேல்வரிச்‌ சட்டம்‌. தையே இந்நாட்டுப்‌ பெண்களின்‌ 
உயர்நிலை. இந்நாட்டு அரசர்‌ இராமனை எவ்வளவில்‌ பின 
பற்றினரோ யாம்‌ அறியோம்‌. இக்காட்டுப்‌ பெண்களிற்‌ 


மைலகள்‌! 


பலர்‌ தையே ஆயினர்‌; ஆகின்றனர்‌ ர்‌; அவர்‌. இக்காட்டு ்‌ 
மக்களின்‌ கன விலும்‌ நனவிலும்‌, கடையிலும்‌ உடையிலும்‌ 


பேச்சிலும்‌ மூச்சிலும்‌, ஆடலிலும்‌ பாடலிலும்‌, உடலிலும்‌ : ' 


உயிரிலும்‌ இந்தக்கதை தவழ்ந்து விளையாடி, இன்பமூட்டி ! 


வரக்‌ காணலாம்‌. 


இந்த ஒரு கதையே பல பல காட்சி வழங்குகிறது. - 
வான்மீகி வடமொழியிற்‌ கண்ட காட்சி இயற்கை மணம்‌ . 


கமழ்வது, எழுத்தச்சன்‌ மலையாளத்திற்‌ கண்ட காட்சி 


கடவுளின்‌ திருப்புகழ்‌ மாலையாகத்‌ தித்திப்பது, துளசி 


92 கம்பன்‌ மலர்‌ 


தாசர்‌ ஹிந்தியில்‌ கண்ட காட்சி அறிவை மறந்த உணர்ச்சி 
உலகன்‌ அன்புருவாய்த்‌ திகழ்வது. முல்லையம்மைதெலுங்‌ 
கற்‌ கண்ட காட்ச சருக்க வடிவில்‌ ஒளிரும்‌ பெண்மைக்‌ 
காட்சி, பிறர்‌ கண்ட காட்சிகள்‌ புலமை ததும்பும்‌ 
காட்சிகள்‌. 


கம்பன்‌ கண்ட காட்சியோ அன்புலகில்‌ அறிவொளி 
யில்‌ மிளிரும்‌ முத்தமிழ்ப்‌ பெருங்‌ காட்‌. பல்லாயிரம்‌ 
பாடல்களாய்ப்‌ பாடுமாறு இதிலே மிக மிக ஈடுபட்டான்‌ 
கம்பன்‌. இவனன்பும்‌ அறிவும்‌ உடலும்‌ உயிரும்‌ இக்‌ 
கதைப்‌ போக்கில்‌ பேரொளியாய்‌ ஒருங்கியைந்து முதுகு 
வளர்ந்து நிலையாய்‌ ஒளிர்‌ தருகின்றன. இக்காட்‌ச இவன்‌ 
வாழ்க்கையின்‌ பெரும்‌ புரட்சியாம்‌. இதவே இவன்‌ கலை 
வாழ்வில்‌ எழுந்த பேரொளி; பாட்டாய்ப்‌ பெருகிய 
இவன்‌ உணர்வின்‌ எல்லையில்லா வெள்ளம்‌; இவன்‌ கண்ட 
குணப்‌ பெருங்குன்றின்‌ கொடுமுடி; இவன்‌ துய்த்த 
இன்ப வான்மீன்கள்‌ மின்னிப்‌ பொலிவும்‌ வானகம்‌ ; இவ 
னறிர்த கடவுள்‌ மணம்‌ வீசம்‌ களிக்காற்று. இதன்‌ நுட்‌ 
பத்தை நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌, 


. இதில்‌ மற்றொரு வியப்பும்‌ உண்டு, பழங்‌ கதை 
ஒன்றே இவ்வாறு புதுப்‌ புதுக்‌ கதையாக மாறுறெத. 
பழம்‌ பொன்னை உருக்கிப்‌ புத்துருவம்‌ பல படைத்துள்‌ 
ளனர்‌ பாவாணர்‌. புத்துருவின்‌ றெப்பியல்பையே சாம்‌ 
காடுதல்‌ வேண்டும்‌. பாவாணர்‌ தம்‌ உயிரையே பிழிர்‌ 
தெடுத்து எதிர்வைத்துத்‌ தம்‌ கடவட்டன்மையால்‌ அழகு 
ஊட்டிய வடிவங்களே இக்கதைகள்‌. கல்லிற்‌ செதுக்கிய 
வடிவத்தை ஆயும்போது கல்லில்‌ முட்டிக்‌ கொள்வதோ 
அறிவின்‌ ஏற்றம்‌? அக்கல்‌ வன்கல்லாகல்லாம்‌ ; மாக்கலாக 
லாம்‌; உதிர்கல்லாகலாம்‌, போலிக்கல்‌ லும்‌ ஆகலாம்‌. கல்லா 
சாய்ச்சி ௮ன்‌.று இங்கெழுவது; கல்லிடை எழுந்த உயிரோ 
விய ஆராய்ச்சியே ஆம்‌. அங்குத்‌ திகமும்‌ அழயெ வடிவ 


உயிர்நிலைப்‌ பாட்டு 98 


மன்றோ கல்தச்சனது உயிருணர்ச்சியிலே பிறந்து வளர்ந்‌ 
துள்ளது? அங்ஙனமே பழங்கதையிலே குற்றம்‌ காட்டு 
வதிற்‌ பயனில்லை. பாவலர்‌ எதிர்டெரந்த கல்‌ அது. கல்லை 
உயிராக்கிப்‌ பெரும்‌ புரட்சி செய்துள்ளனர்‌ பாவாணர்‌. 
அவர்தம்‌ உடலுருக உயிருருக உள்ளமுருக உணர்வுருக 
அமைத்த உயிர்சிலையையே நாம்‌ ஆராய்தல்‌ வேண்டும்‌. 
அங்குத்தான்‌ பாட்டு உண்டு; அதிலேயே நாம்‌ இளைத்தல்‌ 
வேண்டும்‌. 
போரிற்‌ புழுங்கும்‌ இன்றைய உலகம்‌ புத்துலகைப்‌ 

பற்றிக்‌ கனாக்‌ காண்கிறது. கம்பன்‌ புத்துலக வாழ்வைக்‌ : 
கண்டு பாட்டாகப்‌ பாடுன்றான்‌. கம்பனது நோக்கம்‌ 
இறந்தகால நோக்கம்‌ அன்று; எதிர்கால ரோக்கமே ஆம்‌. 
ஆனால்‌, ஆயிரம்‌ ஆண்டுகளாகியும்‌ அவன்‌ கண்ட புத்‌ 
துலகம்‌ இன்னமும்‌ பிறக்கவில்லை, ப்ளேடோவின்‌ ரிபப்‌ 
ளிக்‌, நூரின்‌ உடோபியா மூதலிய நூற்களிற்‌ காணும்‌ 
காட்சியினும்‌ சிறந்த காட்சியே கம்பன்‌ காண்கின்றான்‌ ; 
காட்டுகின்றான்‌; கிலைகாட்ட முயலுகின்றான்‌! இந்த கோக்‌ 
கத்துடனேயே ஒவ்வொரு தமிழ்ப்‌ பாவலனும்‌ நாட்டுப்‌ 
படலமும்‌ நகரப்‌ படலமும்‌ அரசியற்‌ படலமும்‌ பாடி வரு 
கின்றான்‌ என உணராது மயங்க, தன்‌ பழம்‌ பெரும்‌ புதை 
யலையே அறியாது வறியனாய்‌ வாடும்‌ தமிழனை என்‌ 
என்பது? 

கல்லாத நிற்பார்‌ பிறரின்மையிற்‌ கல்வி முத்த 

வல்லாரும்‌ இல்லை ௮வைவல்லர்‌ அல்லாரும்‌ இல்லை 

எல்லாரும்‌ எல்லாப்‌ பெருஞ்செல்வமும்‌ எய்த லாலே 

இல்லாரும்‌ இல்லை உடையார்களும்‌ இல்லை மாதோ | 

ஏகம்‌ முதற்கல்வி முளை த்தெழுந்‌ அ எண்ணில்‌ கேள்வி 

ஆகம்‌ முதற்றிண்‌ பணைபோக்கி அருந்த வத்தின்‌ 

சாகர்‌ தழைத்சன்‌ பரும்பித்‌ தருமம்‌ மலர்ச்‌ 

போகங்‌ கனிஒன் ன பழுத்தது போலும்‌ அன்றே, 


ண 


24 கம்பன மலர்‌ 


வயிரவான்‌ பூண்௮ணி மடங்கல்‌ மொய்ம்பினான்‌ 
உயிரெலாம்‌ தன்னுயிர்‌ ஒப்ப ஓம்பலால்‌ 
செயிரிலா உலகினிற்‌ சென்று நின்றுவாழ்‌ 
உயிரெலாம்‌ உறைவதோர்‌ உடம்பு மாயினான்‌ 
என வரும்‌ புத்துலகில்‌ நாம்‌ என்று புகுவோம்‌ / 
* அழிய வேண்டும்‌ * எனக்‌ கம்பன்‌ விரும்பிய அரக்கர்‌ 
உலகமே இன்னமும்‌ அழியா அ விளங்குகிறது. ஹிட்லர்‌ 
முதலியோ நாடுகளைக்‌ கம்பன்‌ பாடல்‌ நினைப்பூட்டுகின்‌ 
மது. தன்‌ நாடு வாழ, தன்‌ நாட்டு மக்கள்‌ பிறரை அடக்‌ 
ஆளத்‌ தன்‌ இனத்தாருக்கு ஓப்பார்‌ உலகில்‌ இல்லை என்ற 
பேய்ச்‌ செருக்கே தலைவிரித்தாடுமாறு ஓ என வாழ்ந்தான்‌ 
இராவணன்‌; வாழ்கின்றார்‌ ஹிட்லர்‌ முதலாயினோர்‌. அங்கு 
என்ன குறை? இங்கு என்ன குறை? கலையிலே குறைவா? 
செல்வத்திலே குறைவா? வீரத்திலே குறைவா? கல்வியிற்‌ 
குறைவா? ஆனால்‌ அங்கும்‌ இங்கும்‌ உரிமை இல்லை; 
பிறரை ஆளுதலே உண்டு. பரந்த அன்பு இல்லை; பாழான 
அரசியற்‌ குழ்ச்சியே உண்டு. சூழ்ச்சியும்‌ உரிமை குறை 
யக்‌ குறைய அரசனது மனம்போன போக்காய்‌ முடி. 
கிறது. இன்பம்‌ இல்லை; களிப்பே உண்டு. உரிமைக்கலை 
அன்று அங்குமிங்கும்‌ ஒளிர்வத; அடி மைக்கலையே அங்கு 
மிங்கும்‌ அலைவது. 


“யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளீர்‌ '' என்பது தமிழ்ப்‌ 
பாட்டு. இராமன்‌ குகனைத்‌ தம்பியாகக்‌ கொண்டான்‌ எனத்‌ 
திருமங்கை மன்னர்‌ பாராட்டுகன்றார்‌. அங்கொரு காட்சி 
காண்கின்றான்‌ கம்பன்‌. இராமன்‌ உலகனைத்தையும்‌ 
உடன்பி.றந்தாராகக்‌ கொண்டு சேர்த்‌ துணைக்கும்‌ காட்சி 
கம்பன்‌ மனத்தே ஓங்கி எழுகின்றது. கம்பன்‌ விரல்விட்டு 
எண்ணிக்கொண்டே போகின்றான்‌. தசரதன்‌ பிள்ளைகள்‌ 
கால்வர்‌. குகன்‌ ஐந்தாமவன்‌. சுக்கிரீவன்‌ ஆறாமவன்‌. 
விபீடணன்‌ ஏழாமவன்‌. இமய முதல்‌ இலங்கைக்‌ கோடி 


உயிர்கிலைப்‌ பாட்டு 95 


வரையுள்ள மக்கள்‌ அனைவரும்‌ இவ்வாறு ஓரினமாகன்ற 
னர்‌. சாதிப்பித்‌தறிய இந்த நாடு என்றோ இந்த உண்‌ 
மையை உணர்ந்து உலகிற்கு வழிகாட்டுவது 


இந்தச்‌ சீர்திருத்தக்‌ கொள்கையைப்‌ பெண்களும்‌ 
பின்பற்றி வாழ்கின்றனர்‌. *'ஐவீரும்‌ ஒருவீராய்‌ ௮க 
விடத்தை நெடுங்காலம்‌ அளித்தீர்‌ ' என்கிறாள்‌ கம்பன்‌ 
கண்ட கெளசலை. உலகனைத்தும்‌ ஓரரசாய்‌ த்‌ 
வீறுபெற்றுத்‌ தோன்றும்‌ காட்சியன்ரோ ஈது! பெண்‌ 
இதனைக்‌ காண்பதே பெருஞ்‌ சிறப்பு. ஆம்‌! அங்கே பெண்‌ 
மையே கம்பன்‌ கண்ட கடவுள்‌. பெண்களே கடவுளாகக்‌ 
காண்கிறோம்‌. “ தேவராச குதூகலத்தில்‌ ஈடுபட்டிருந்‌ 
தாளாய்‌ வான்மீ4 கண்ட அகலிகை கம்பனுலகில்‌ இந்தி 
ரன்‌ சூழ்ச்சியால்‌ மயங்கி உண்மை உணர்ந்ததும்‌ உணர்‌ 
வற்‌ றொழிகின்றாள்‌. கெஞ்சினாற்‌ பிழைப்பிலாளும்‌ வருத்த 
யின்‌ றிக்‌ கல்லாய்க்‌ கிடக்கும்‌ இழிகிலையே அடைகின்றான்‌. 
உடற்‌ கற்பேயன்றி உள்ளக்‌ கற்பு மாறுகன்‌ றதில்லை. 
உள்ளம்‌ வருந்த வேண்டா; உடலே மாறுதல்‌ ணே்டும்‌. 
அதுவே கல்லாய்ப்‌ பின்‌ மகளாகின்றது எனக்‌ காண்‌ 
கிறான்‌ கம்பன்‌. அம்மட்டுமா! சுக்கிரீவனது மனைவியின்‌ ' 
கற்பை அழித்த கொடுமைக்கே வாலி கம்பன்‌ கையில்‌ உயி 
ரிழக்கின்றான்‌. . வாலியின்‌ மனைவியாம்‌ தாரை வான்மீூி 
யிலே கள்ளைக்‌ குடித்து காமவெறிகொண்டு சுக்கரீவளை 
மயக்கி இலக்குவனையும்‌ மயக்க வருகின்றாள்‌. கற்பிலுயர்ம்‌ ' 
தாளாஃப்‌ பேசப்‌ பெறும்‌ தாரையை இவ்வாறு காணக்‌ 
கம்பன்‌ மனம்‌ ஒருப்படுமா? கைம்மை நோன்பில்‌ கனிந்த 
இந்தக்‌ கற்பரசியின்‌ வடிவமே கம்பன்‌ கண்ணெதிர்‌ இலக்‌ 
குவன்‌ சீற்றத்தை ஆற்ற வருகின்றது. இத்தகைய பெண்‌ 
பெருமாட்டிகளிடையே பெருங்கடவுளாக வீற்றிருப்பாள்‌ 
சதையேயாம்‌. 


கம்‌ உலகில்‌, கடவுள்‌ வாழ்வை நிலைநாட்டக்‌ கனாக்‌ 


98 கம்பன்‌ மலர்‌ 


காண்கின்றான்‌ கம்பன்‌. அவன்‌ நிலைநாட்ட வருவது 
போலிக்‌ கடவுளை அன்று; போரிடும்‌ கடவுளை அன்று, 
ஆசறு காட்சி ஐயன்மாராம்‌ அந்தண அறவோரின்‌ பாட்‌ 
டிடையே பயின்று இன்பக்‌ கூத்தாடும்‌ அ௮ள்பிற்‌ பெரிய 
கடவுளையே நிலைநாட்டுகின்றான்‌. உலகின்‌ உயீர்நிலையாம்‌ 
உண்மைக்‌ கடவுளையே நிலைநாட்டுகின்றான்‌. அதுவே 
தமிழர்‌ கண்ட தனிக்‌ காட்சி; பாவாணர்‌ கண்ட 
பாவமுதம்‌, 


பாவோ பல பல நிலையில்‌ ஒளிர்கின்றது. சொல்‌ 
லழல்‌. மனத்தைக்‌ கவர்வது பாட்டின்‌ முதல்‌ நிலை. சொல்‌ 
. லழகோடு பொருளாழமும்‌ பிரிவின்‌ றி இயைந்த தோன்ற, 
பாவாகப்‌ பரந்து உள்ளத்தை வலித்து ஈர்ப்பது பாட்‌ : 
டின்‌ இரண்டாம்‌ நிலை. கதைப்‌ போக்கின்‌ ஒற்றுமைப்பாட்‌ 
டில்‌ ஈம்‌ மனத்தை ஈடுபடுத்துவது பாட்டின்‌ மூன்றாம்‌ நிலை. 
கதைப்‌ போக்கன்‌ சிறப்பனைத்தையும்‌ பெருமானின்‌ 
வாழ்க்கைப்‌ புரட்ச்யாகப்‌ புனைந்துரை த்துப்‌ புத்துணர்ச்சி 
தந்து, அலைந்தழியும்‌ மனத்தை அமைதியாக்குவதே 
பாட்டின்‌ நான்காம்‌ நிலை, பெருமகனின்‌ வாழ்க்கைப்‌ 
புரட்சியின்‌ கதைப்‌ போக்கிலேயே ஈடுபட்டுத்‌ தன்‌ 
உயிரும்‌ உடலும்‌ உள்ளமும்‌ உணர்வும்‌ இன்பமும்‌ 
அன்பும்‌ அப்புரட்சிப்‌ பெருந்தீயில்‌ குளித்தெழுந்து 
தூய்மையாக, அக்கதையினுள்ளே உலகத்தையும்‌ 
உலகம்‌ படைத்த ஒருவனையும்‌ கண்டு, உலகத்தைச்‌ 
சர்படுத்தித்‌ இறம்பட உருப்படுத்தும்‌ உட்கோளாக 
அக்கதைப்‌ போக்கின்‌ உண்மையைத்‌ தன்‌ உயிரோடு 
ஒருங்கு இயையவைத்து உள்ளவாறு காணுக்தோறும்‌, 
காணும்‌ அப்பாவலனது உணர்வெலாம்‌ உருகிப்‌ பாக்கட 
லாய்ப்‌ பரந்து வெள்ளமிட, அதில்‌ எழுகின்ற இன்ப 
அன்பாம்‌ திரையாட்டத்தில்‌ உலகனைத்தும்‌ ஆழ்ந்து 
மூழ்கத்‌ திளைக்கும்‌ களியாட்டமே பாட்டின்‌ ஐந்தாம்‌ 


உயிர்கிலைப்‌ பாட்டு 97 


நிலையாம்‌. இந்த ஐந்தாம்‌ நிலையே பாவின்‌ உயர்‌ நிலையாம்‌, 
அங்கு அரசாளும்‌ பாவாணர்‌ மிகச்‌ சிலரே. அச்‌ சிலரில்‌ 
கம்பனும்‌ ஓவன்‌. 


கடவுட்‌ காட்சியே கம்பன்‌ கண்ட காட்சி என்றோம்‌? 
தன்‌ நூலுக்கு, இராமாயணம்‌ '' எனக்‌ சம்பன்‌ பெய 
ரிட்டான்‌ இல்லை. * இராமாவதாரம்‌ ' என்பதே அவன்ட்ட 
பெயர்‌. கடவுள்‌, உலடை வாழ வருனெற. கதையே : 
அது. என்று வருன்ற கதை? என்றும்‌ வருன்ற கதை, 
அத்தகைய கடவுட்‌ காட்சியே கம்பன்‌ காண்கின்ற ' 
காட்சி. 


இக்காட்சியில்‌ பெண்மையும்‌ கடவுளும்‌ இயைந்து 
ஒன்றாய்‌ விளங்கக்‌ காண்கிறோம்‌. சீதை நேற்றிருந்த 
பெண்‌ அல்லன்‌. அவள்‌ இந்தியர்‌ மனத்தில்‌ என்றும்‌ 
வாழும்‌ உலகப்‌ பெருக்‌ தாய்‌, கடவுளின அருளையே அங்கு 
னம்‌ பேசிவருன்றோம்‌. அருளே சிறைப்பட்டிருக்‌ ன்றது 
இராவணன்‌ இலங்கையில்‌) அருளே சிறைப்பட்டிருக்‌ 
கின்றது இன்னும்‌ இவ்வுலகில்‌. சிறைக்கோட்டத்தை 
அறக்கோட்டமாக்கும்‌ மணிமேகலை பிறந்த காடே இந்த 
உண்மையை அறிதல்‌ கூடும்‌, பெரியோருக்கும்‌ சிறியே 
ருக்கும்‌ இவ்வுலகம்‌ சிறைச்சாலையையே இடம்‌ எனத்‌ 
தந்து உதவுனெறது, ஆனால்‌, பெரியோர்‌ அங்கும்‌ 
பெருஞ்‌ சிறப்புடன்‌ வீற்றிருக்னெறனர்‌. அருளே 
வெல்லும்‌. உண்மை வாழ்வு அருள்‌ வாஜ்லே. இன்ப 
வாழ்வு அருள்‌ வாழ்வே. இந்தியர்‌ கண்ட புதுப்‌ பொருள்‌ 
அன்றோ அன்பு என்பது? புத்தரும்‌ அருகரும்‌ ஆழ்வாரும்‌ 
ஆளுடைய பெரியாரும்‌ கண்ட விழுப்பொருள்‌ அன்றே 
அன்பு? சுண்ணாம்புக்‌ காளவாய்‌ சுடுகின்ற காலத்தும்‌ 
அன்பன்றோ அப்பருக்கு உயீர்கிலையாய்‌ இன்பூட்டியது? 
“ அன்பலா த்‌ பொருளும்‌ இல்லை ஐயன்‌ ஐயா னார்க்கே, ” 

இவை அனைத்தும்‌ ஈம்‌ புனைந்துரை அன்று; கம்பன்‌ 


க ம, 7 


98 கம்பன்‌ மலர்‌ 


காண்கின்ற கடவுட்‌. காட்சியே ஆம்‌. சதை சிறையிலே 
கிடக்கன்றாள்‌, அவளைக்‌ கண்ட சொல்லின்‌ செல்வனாம்‌ 
அநுமன்‌ அக்காட்சியைப்‌ பலபடப்‌ புனைந்துரைத்து 
இராமன்‌ மனங்கொள்ளக்‌ கூறுகின்றான்‌, பலர்‌ நடுவே 
நிற்கின்றாள்‌ சிதை. தன்னந்‌ தமியள்‌ / என்னே அக்‌ 
காட்சி! உண்மையிற்‌ பெண்‌ அன்று அங்குத்‌ தோன்றும்‌ 
உரு. இரக்கமே ஏந்திழை வடிவம்‌ எய்தி வந்துள்ளது; 
தன்‌ வீரச்‌ செருக்கை எல்லாம்‌ காட்டிட வந்துள்ளாள்‌ 
அவ்வேந்‌ நிறை. இரக்கத்தை அழிக்க வருவாரை எள்ளி 
நகையாட, அவர்தம்‌ சிறைக்குள்தானே புகுகின்றாள்‌. 
இரக்கமே வெல்லப்‌ போகின்றது என்ற காட்சியே 
அங்கொளிரும்‌ காட்சி, கம்பனது கடவுட்‌ காட்சியில்‌ 
எழுந்த உறுஇப்பாடு அது. 


பெண்மைக்‌ கடவுளைப்‌ போற்றுகின்ற கம்பன்‌ 
உல$ூன்‌ உயிர்‌ நிலையாம்‌ இரக்கத்தைப்‌ பெண்ணாகக்‌ 
கண்டதில்‌ வியப்பொன்றும்‌ இல்லை. அரக்கர்‌ யார்‌ என 
இப்பொழுது அறிவோம்‌, இரக்கம்‌ அற்றோரே அரக்கர்‌ ; 
போலி இரக்கங்‌ ராட்டுவாரே அரக்கர்‌. அவரும்‌ இரக்க 
முடையார்‌ போலக்‌ காட்டிக்கொள்ள முயல்கின்‌ றனர்‌ ; 
இரக்கத்தைத்‌ தழுவ முயல்கின்றனர்‌. இரக்கத்தின்‌ 
எதிரே அரக்கியர்‌ செருக்கே வீறிட்டெழுகின்றது. 
உண்மைப்‌ பெண்‌ எதிரே போலிப்‌ பெண்‌ பலர்‌ வருகின்‌ 
றனர்‌. இதிலோர்‌ தகுதிப்‌ பாடும்‌ உண்டு. உலகை 
வாழ்விப்பது பெண்ணானால்‌, அழ்விப்பதும்‌ பெண்ணே 
ஆம்‌ அன்றோ ₹ 


அரக்கரோ அளவற்றார்கள்‌. அவர்களின்‌ ஆரவாரச்‌ 
செருக்‌இற்கோ அளவில்லை. பிறரை மருட்டி வெருட்டும்‌ 
பேயெல்லாம்‌ ஒருங்கே கூடிவரினும்‌ இவர்களைக்‌ கண்டால்‌ 
அஞ்சும்‌. அத்தகையது இவர்கள்‌ கொடுமை. அரக்கரது 
கொடுமையின்‌ கொடு முடியின்‌ எல்லையைக்‌ கண்ட 


உயிர்நிலைப்‌ பாட்டு 99 


அமரர்களும்‌ சீதை படும்‌ கொடுமையை அறிந்தவர்‌ 
அல்லர்‌; ** அவர்களும்‌ இது கண்டு அஞ்சுவர்‌ '' என 
மற்றோர்‌ ஏடு கூறுகின்‌ றது. “ அமரர்கள்‌ குழுவும்‌ அஞ்ச?” 
எனினும்‌, *அலகையின்‌ குழுவும்‌ அஞ்ச ” எனினும்‌ 
கொடுமையின்‌ மிகுதியே புலனாகிறது. அரக்கியர்‌ தம்‌ 
சேருக்கிடை விளைந்த இன்னல்களைக்‌ கண்டு இரக்கமாம்‌ 
ஏந்திழை, தன்‌ மெய்யனைத்தும்‌ இக்கனல்‌ கதுவப்‌ 
புழுங்குகறாள்‌, இது ஓர்‌ எடு, எனவே, அரக்கியர்க்கும்‌ 
இரங்குகிறாள்‌ ; அரக்ியரிடையே இன்னல்‌ உறுவாருக்‌ 
கும்‌ இரங்குன்றாள்‌ சீதை என்பதாயிற்று, அஃது 
அன்றோ இரக்கத்தின்‌ பெருமை 2 


* செருக்கு இனல்‌ கண்டு செய்ய மெய்க்கனல்‌ 
இக்கச்‌ சீர்த்த என்ற இந்தப்‌ பாடத்தினும்‌, “நெருக்‌ 
கினர்‌ காப்ப நின்பால்‌ நேசமே அச்சம்‌ நீக்க” என்ற 
பாடமே சாலச்‌ சிறந்ததாம்‌. இரக்கமாம்‌ ஏந்திழை, அரக்‌ 
கியர்‌ அளவற்றார்கள்‌, அலகையின்‌ குழுவும்‌ அஞ்ச 
நெருக்கினர்‌ காப்பவும்‌ அஞ்சா திருப்பது எங்ஙனம்‌ ? அன்‌ 
புள்ள இடத்தில்‌ அச்சமேது? கன்‌ றின்‌ மேலிருக்கும்‌ அன்‌ 
பால்‌ அச்சத்தையே மறந்து புனிற்றிளம்‌ பசுவும்‌ புலியின்‌ 
மேற்‌ பாயும்‌ அன்றோ ? அன்பிலே தினைக்கின்ற இரக்கமே 
உலகை வாழ்விக்க வருகிறது. இராமனாம்‌ அன்பில்‌ ஈடு 
பட ஈடுபட அந்த அன்புருவமே சதையின்‌ மனக்கண்‌ 
ணேதிர்‌ தோன்றுற ௫. இரக்கத்தின்‌ முன்னர்‌ அதன்‌ 
உயிர்நிலையாம்‌ எதிர்கால உலக அன்பே, கண்ட கண்ட 
இடமெல்லாம்‌ காட்சி அளிக்கின்றது. அரக்கியர்‌ செருக 
காட்டம்‌ ஒன்றும்‌ அங்குத்‌ தோன்‌ றவில்லை. சிலுவை மேல்‌ 
ஏறிய ஏசு பெருமானார்‌ தம்மைச்‌ சிலுவையில்‌ ஏற்றிய 
மாக்களின்‌ செருக்காட்டத்தை அறியாராய்‌ அவர்களுக்‌ 
காகப்‌ பெரிதும்‌ இரங்‌, “அவர்கள்‌ செய்வ தறிலொ 
அந்தோ ! ஆண்டவனே ” என மன்றாடுவது இகத இன்ப 


100 கம்பன்‌ மலர்‌ 


அன்பில்‌ வாழும்‌ இரக்கமே ஆம்‌. புனிற்றிளம்‌ ஆட்டின்‌ 
மேல்‌ வைத்த அன்பால்‌ புனிற்றினம்‌ புலிப்பிணாவின்‌ 
பசிக்கும்‌ இரங்கி அப்புலிவாயிற்‌ புகுந்த புத்தர்‌ பிரா 
னாரின்‌ இரக்கமும்‌ ஈதே ஆம்‌. ** அஹிம்சா பரமோ தர்ம" 
* சத்யாக்ரஹம்‌ ” என்றெல்லாம்‌ வருன்ற சொற்றொடர்‌ 
கள்‌ பொருள்‌ விளங்கிப்‌ பொலியும்‌ இடம்‌ ஈதேயாம்‌. 
புத்தலக வாழ்வின்‌ கடவுள்‌ நுட்பம்‌ இங்கே இவ்வாறு 
ஒளிர்‌ ன்றது. 
“ அரக்கியர்‌ ௮ளவு௮ற்‌ றார்கள்‌ 
அலகையின்‌ குழுவும்‌ அஞ்ச 
செருக்னெர்‌ காப்ப நின்பால்‌ 
சேசமே அச்சம்‌ நீக்க 
இரக்கம்‌ என்று ஒன்றும்‌ தானே 
ஏந்திழை வடிவம்‌ எய்தித்‌ 
தருக்யெ சிதையுற்‌ றன்ன 
தீகையள்‌அத்‌ தமியள்‌ அம்மா 7/3 
என்ற இப்பாட்டே கம்பனது இராமாவதாரக்‌! கதையின்‌ 
உயீர்நிலைப்‌ பாட்டாம்‌. *! இராமாயணம்‌ சிறையிருந்தாள்‌ 
ஏற்றம்‌ கூறும்‌? என்று இக்காட்சியிற்‌ பழகிய பிள்ளை 
லோகாசாரியர்‌ தம்‌ ஸ்ரீவசன பூஷண த்தில்‌ எழுதுகின்றார்‌. 
அவரும்‌ இதனையே உயிர்கிலையாகக்‌ கொள்கின்றார்‌ 
என்பதும்‌ தெளிவாகிறது. இந்த நுட்பத்தை அறிவோ 
மாயின்‌ கம்பன்‌ கண்ட காட்சியின்‌ பெருமை விளங்கும்‌, 
கம்பனை ஓதும்‌ மு௫றயும்‌ விளங்கும்‌. 
தமிழையும்‌ இராமாயண த்தையும்‌ ஒருங்குவைத்துக்‌ 
கம்பன்‌ கண்ட ஒற்றுமைக்‌ காட்சியே இக்கடவுட்‌ காட்ச 
யாம்‌. கம்பன்‌ கங்கை என்பான்‌; சரய என்பான்‌ ; 
அயோத்தி என்பான்‌ ; மிதிலை என்பான்‌. ஆனால்‌, உட்பொரு 
ளாய்‌ வருவன எல்லாம்‌ காவீரியும்‌ கொள்ளிடமுமே ; 
உல யரும்‌ பதஎரயுபே. இராமனுக்கு முடி குட்டுகன்ற 


உயர்கிலைப்‌ பாட்டு 101 


கம்பன்‌ வேளாண்‌ மக்களைக்கொண்டு எதிர்கால இன்பத்‌ 
தமிழனுக்கே அன்பு முடி குட்டுின்றான்‌. கடவுட்‌ 
காட்சியாகக்‌ காணுமதுவும்‌ தமிழ்த்‌ திருமூலன்‌ கண்ட 
பழந்தமிழ்க்‌ காட்சியே ஆம்‌, 

அன்புஞ்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 

அன்பே சிவமாவது ஆரும்‌ அறிச்திலர்‌ 

அன்பே சிவமாவது ஆரும்‌ அறிந்தபின்‌ 

அன்பே சிவமாய்‌ அமர்ர்திருப்‌ பாரே, 
தமிழன்‌ உடலிலும்‌ உயிரிலும்‌ உணர்விலும்‌ ஊறிய 
காட்சியன்றோ ஈது? தலைமுறை தலைமுறையாக வரும்‌ தம்‌ 
பொருளைப்‌ பிறர்‌ பொருள்‌ எனவும்‌, தம்மை வாழ்விக்க , 
வரும்‌ அமுதினை மஞ்செனவும்‌ எண்ணி நடுங்குவாரை என்‌: 
என்பது ! 

கம்பன்‌ கண்ட இக்‌ காட்சியைத்‌ தமிழிர்‌ என்று 

உள்ளவாறு காண்பாரோ அன்றே தமிழர்‌ வீறுபெற்‌ 
லெழுந்து உலகினுக்கு வழிகாட்டும்‌ நாளாம்‌? அன்றே 
கம்பன்‌ உள்ளங்‌ குளிரும்‌ நாளாம்‌. 


அறிமுகம்‌ செய்தல்‌ 
[மு அருனசைலம்‌, எம்‌. ஏ.] 

நாகரிகம்‌ பெற்ற எல்லா மக்களுடைய மொழி 
களிலும்‌ இலக்கய வளத்துக்குக்‌ குறைவே இல்லை. 
அளவற்ற பெரு நூல்கள்‌ ஒவ்வொரு மொழியிலும்‌ 
எழுந்திருக்கன்‌ றன. ஆயினும்‌, அந்த அந்த நாட்டு மக்க 
ளுடைய சிறந்த பண்புகளையெல்லாம்‌ தன்னகத்தே 
கொண்டு, மொழியின்‌ வளத்தையும்‌ வேகத்தையும்‌ 
ஆற்றலையும்‌ ஒருங்கே புலப்படுத்தவல்ல ஓப்பற்ற தனிப்‌ 
பெருங்காவியமோ இலக்கியமோ, ஒவ்வொரு மொழி 
யிலும்‌ அபூர்வமாக ஓன்றிரண்டுதான்‌ இருக்க முடியும்‌ 
என்று இலக்கியச்‌ சுவை தேரும்‌ இயல்புடையோர்‌ 
கூறுவார்கள்‌. 


ஆங்கில மொழியிலுள்ள ஒப்பற்ற தனிப்‌ பெருங்‌ 
கவிஞன்‌ யார்‌ என்று ஆங்கிலேயரைக்‌. கேட்டால்‌, 
ஷேக்ஸ்பியர்‌ என்று எல்லோரும்‌ ஒருமுகமாய்க்‌ கூறு 
வார்கள்‌. ஷேக்ஸ்பியரைச்‌ சொன்ன வாயால்‌ மற்றொரு 
கவிஞனையும்‌ உடன்‌ சேர்த்துச்‌ சொல்ல அவர்கள்‌ 
எண்ணமாட்டார்கள்‌. பண்டைய கிரேக்க மொழியின்‌ 


வல்ல பண்டிதர்களைக்‌ கேட்டால்‌, ஹோமர்‌ என்ற. 
கவீஞரைக்‌ குறிப்பீடுவார்கள்‌. இப்படியே ஒவ்வொரு 


அறிமுகம்‌ செய்தல்‌ 108 


மொழியிலும்‌ ௮பூர்வம:க ஒரு புலவனைத்தான்‌ குறிப்பிட 
இடமிருக்கும்‌. 

இந்தப்‌ பெருங்‌ கவிஞர்‌ வரிசையிலே, தமிழ்‌ 
மொழிக்காக எடுத்துச்‌ சொல்லத்தக்கவர்‌ கம்பர்‌, கம்ப 
ருக்கு மூன்னமே எத்தனையோ நூற்றாண்டுகளாகத்‌ 
தமிழ்‌ இலக்கியம்‌ வளர்ந்து வந்திருக்கிறது ; அவருக்குப்‌ 
பின்னும்‌ எத்தனையோ நூற்றுண்டுகளாக வளர்ந்து 
வந்திருக்கிறது. ஆயினும்‌ அவருடைய பெருங்காவீய 
மாயெ இராமாயணத்துக்குத்‌ தமிழ்‌ மொழியில்‌ உள்ள 
இடம்‌ வேறு எந்த நூலுக்கும்‌ இல்லை ; முன்னும்‌ இல்லை 
பின்னும்‌ இல்லை. கம்பராமாயணத்தின்‌ சுவையை 
அனுபவிப்பதென்‌ பதெல்லாம்‌, தோள்கண்டார்‌ தோளே 
கண்டார்‌ ' என்று கம்பரே சொல்லிய வாக்கியத்துக்கு 
இலக்கயெமாய்‌ மூடியும்‌, இராமனைக்‌ கண்ட பெண்கள்‌, 
அவனுடை தோள்‌ மூதலிய ஒவ்வோர்‌ உப்பை 
மட்டும்‌ பார்த்து, அதிலேயே ஒன்றி நின்று, அதன்‌ 
மூலமாய்ப்‌ பிற அழகுகளையெல்லாம்‌ எப்படி உணர்ந்து 
அனுபவித்தார்களோ, அப்படியே இராமயண த்தின்‌ 
சுவையை அனுபவிக்கத்‌ துணிவோர்‌ ஒவ்வொரு பகுதியை 
மட்டிலுமே அனுபவிக்க முடியும்‌. அந்தப்‌ பகுதியின்‌ 
சுவையிலேயே மனம்‌ லயித்துவீடும்‌; பிற பகுதிகளைத்‌ 
தொட இயலாது ; ஓவ்வொரு பகுதியின்‌ மூலமாகத்தான்‌ 
பிறவற்றின்‌ சுவையையும்‌ காண முடியும்‌, அவ்வொரு 
பகுதியின்‌ சுவையை அனுபவிப்பதாயிருந்தாலும்‌, எடுத்‌ 
துப்‌ பிறருக்குச்‌ சொல்வதாயிருந்தா லும்‌. மற்றொரு கவிக்‌ 
சக்கரவர்த்தி சொன்னபடி *உரைப்போர்க்கு படபட. 
மும்‌ கேட்போர்க்கு காளாயிரமும்‌ வேண்டுமாம்‌.” ப்‌ 


இராமாயணத்தைப்‌ படிப்பதிலும்‌ அனுபவீப்பதிலும்‌ 
பிறரை அனுபவிக்கச்‌ செய்வதிலும்‌ பெரிய செளகரியம்‌ 
ஒன்று உண்டு. இராம கதையோ எல்லோருக்கும்‌ 


104 கம்பன்‌ மலச்‌ 


தெரிந்த கதை. அதன்‌ பாத்திரங்களோ, ௩ம்‌ வீட்டி 
௮ள்ள மனிதர்கள்‌ போல்‌ நமக்கு நிக தன்றாய்ப்‌ பழக்க 
மானவர்கள்‌ ; அநேகமாய்‌ நம்மருகில்‌ உயிருடன்‌ உலாவு 
கிறார்கள்‌. ஆகவே, எந்த இடத்திலும்‌ எடுத்துப்‌ 
படிக்கலாம்‌, சொல்லலாம்‌. சந்தர்ப்பம்‌ எளிதில்‌ விளங்கி 
வீடும்‌. வெல்லஃ சட்டி எந்த இடத்தில்தான்‌ இனிக்காது? 
இங்கே நாம்‌ ஓக காட்சியை மட்டும்‌ பார்ப்போம்‌ 
இதில்‌ வரும்‌ பாத்திரங்களுக்குக்‌ கம்பர்‌ எவ்வளவு உயிர்த்‌ 
தத்துவத்தைக்‌ கொடுத்து நடத்துகிறார்‌, சந்தர்ப்பங்களை 
எவ்வளவு நாடகப்‌ பண்பு பொருந்த அமைக்கிறார்‌ என்ப 
வற்றை உணர்ந்தோமானால்‌, இதுவே அவரது காவியம்‌ 
முழுவதுக்கும்‌ ஒரு முன்னுரையாக நிற்கும்‌, 


தந்தை சொற்படி. இராமன்‌ காட்டுக்குப்‌ போய்‌ 
விட்டான்‌. சதையும்‌ இலக்க வனும்‌ உடன்‌ சென்று 
வீட்டார்கள்‌. அவர்களை ஓடத்தில்‌ ஏற்றி, ஆற்றுக்கு 
அக்கரையில்‌ கொண்டுபோய்‌ விட்டு வந்துவிட்டான்‌, 
குகன்‌. கேகய காட்டிலிருந்து திரும்பிய பரதன்‌ தந்தை 
இராமன்‌ காட்டுக்குச்‌ சென்றதையும்‌ அறிந்தான்‌. 
தந்தைக்குச்‌ செய்யவேண்டிய கடன்களை முடித்தான்‌. 
காட்டுக்குச்‌ சென்று, எப்படியும்‌ இராமனை அழைத்து 
வந்தவிட வேண்டும்‌ என்ற ஓரே எண்ணத்‌ தாடு புறப்‌ 
பட்டுவிட்டான்‌. வசிஷ்டர்‌ முதலான முனிவர்கள்‌ , 
தாய்மார்‌, ககர மாந்தர்‌ ஆகிய அலை வரும்‌ பெருந்‌ திரளாக 
அவனோடு உடன்‌ வருகிறார்கள்‌. வற்கலையின்‌ உடை 
யோடும்‌, மாசடைந்த மெய்யோடும்‌, க ற்கனியக்‌ கனினெற 
துயரோடும்‌, ஈகையிழந்த மகத்தனனாய்ப்‌ பரதன்‌ கங்‌ 
கைக்‌ கரையை வந்தடைந்தான்‌. அடைந்து, கங்கை இரு 
கரையுடைய நாவாய்‌ வேட்டுவனான குகனைப்‌ பழக்கம்‌ 
செய்தகொண்ாடன்‌. 


வந்தோர்‌ அனைவரும்‌ ஆற்றைக்‌ கடந்து அப்பாற்‌ 


அறிமுகம்‌ செய்தல்‌ 105 


செல்லவேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்கிறான்‌ குகன்‌. 
எல்லோரையும்‌ படகுகளில்‌ எற்றி அனுப்பிவிட்டு, ஒரு 
படில, பரதனை ஏற்றித்‌ தான்‌ துடுப்புப்‌ போடுகிறான்‌. 
பரதன்‌ "ஏறிய படகிலே, தம்பி சத்துருக்கனனும்‌, தாயர்‌ 
மூவரும்‌ ஏ றியிருக்றொர்கள்‌. பெரிய படகு; சுற்றத்‌ 
தாரில்‌ முக்யெமாயுள்ளோர்‌ சிலரும்‌, முனிவர்‌ சிலரும்‌ 
அதில்‌ ஏறி, கோசலா தேவியைத்‌ தொழுது அமைதியாக 
ஒருபுறம்‌ இருக்கிறார்கள்‌. படகு சுங்கையாற்றிலே 
மெல்லச்‌ சென்‌ றுகொண்டிருக்கறது. 

குகனுக்கு, பரதன்‌ ஒருவனை த்தான்‌ தெரியுமே ஓழிய, 
மற்ற யாரையும்‌ தெரியாது. தெரிந்து கொள்ள வேண்டு 
மென்று அவனுக்கு ஆவல்‌ உண்டாகிறது. காகரிகமாகக்‌ 
கேளாமல்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொள்ள அவனுக்குத்‌ 
சீதரியவில்லை. காட்டில்‌ வாழும்‌ இராதர்‌ வேந்தனல்லவா 
அவன்‌ ? ஈகரவாழ்க்கையின்‌ இங்கிதம்‌ அவனுக்குப்‌ 
பழக்கமில்லை. 


இக்காலத்து வாழ்க்கையில்‌ நாம்‌ புதிது புதிதாக 
மனிதர்களைத்‌ தெரிந்துகொள்ள ரேருநறெது. தெரிந்த 
வர்கள்‌ நமக்குப்‌ பிறரை அறிமுகம்‌ செய்துவைக்க நாம்‌: 
தெரிந்துகொள்ளு93ம்‌. இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ பரதன்‌ - 
தன்‌ தாய்மார்‌ மூவரையும்‌ குகனுக்கு அறிமுகம்‌ செய்து 
வைப்பதைச்‌ கம்பர்‌ எவ்வாறு காட்டுகிருர்‌ என்று இனிப்‌ 
பார்க்கலாம்‌. 

படகிலேயுள்ள முனிவர்‌ சுற்றத்தார்‌ யாவரும்‌, ஒரு 
தேவியினிடத்து வணக்கத்தைப்‌ புலப்படுத்தும்‌ முறை 
யிலே மரியாதையாக நிற்கிருர்சள்‌. இதை முதலாவதாகக்‌ 
குகன்‌ காண்கிருன்‌. அந்தத்‌ தேவி யார்‌ என்று அறிய 
அவனுக்கு ஆவல்‌, பரதனைக்‌ கேட்றொன்‌. அப்போது, 
பரதன்‌ சொல்லுறன்‌ : 

“உலகனைத்தும்‌ வென்ற தசரத மன்னன்‌ இருந்தா 


106 கம்பன்‌ மலர்‌ 


னல்லவா ? அவனுடைய தேவியருள்‌ இவள்‌ முதல்‌ தேவி; 
மூவுலகுக்கும்‌ மன்னனாக அஆளப்பிறர்த பெருஞ்‌ 
செல்வனான இராமனைப்‌ புதல்வனாகப்‌ பெற்ற தாய்‌... 
இத்தகைய அரிய பேறு காரணமாகக்‌ இடைக்க இருந்த 
செல்வமனைத்தும்‌, நானொருவன்‌ பிறந்து கவர்ந்து கொள்ள 
நேர்ந்தமையால்‌, இவள்‌ இன்று இழந்‌ இருக்கிறாள்‌" என்று 
முடித்தான்‌. 
சுற்றத்தார்‌ தேவரொடும்‌ 
தொழரின்ற கோசலையைத்‌ 
தொழுது நோக்கி 
* வெந்றித்தார்ச்‌ குரிசில்‌ / இவர்‌ 
ஆர்‌ ' என்று குகல்‌ வினவ, 
வேந்தர்‌ வைகும்‌ 
மூற்றத்தான்‌ முதத்றேவி, 
மூன்றுலகும்‌ ஈன்முனை 
மேன்ஈன்‌ முனைப்‌ 
பெற்றத்தால்‌ பெருஞ்செல்வம்‌ 
யான்பிறக்த லால்‌ அறர்த 
பெரியாள்‌” என்றான்‌. 
கேட்டான்‌ குகன்‌. இராமன்‌ தாயான கோசலை என்று 
தெரிந்துகொண்டான்‌. “என்னுடை! தம்பி நீ' என்று 
மிக்க அன்போடு தன்னிடம்‌ உரிமை பாராட்டிய பரம 
கருணாமூர்த்தியான இராமனுடைய தாய்‌ என்ற மாத்தி 
ரத்திலே அவனுடைய துயரம்‌ அளவு கடந்து பொ ங்கு 
இறது. அப்படியே கோசலையின்‌ காலிலே விழுந்து 
கதறுகிறான்‌. 
ஆனால்‌, இவன்‌ யார்‌ என்பது கோசலைக்கு எப்படித்‌ 
தெரியும்‌? மகன்‌ பிரிர்ததனால்‌ உண்டான ஆற்றவொண் 
ணாத்‌ துயரத்தோடிருக்கும்‌ அவள்‌ இவ்வேட்டுவனது 
களங்கமற்ற உள்ளத்தையும்‌ செயலையுங்‌ கண்டு பின்னும்‌ 


அறிமுகம்‌ செய்தல்‌ 107 


அதிகத்‌ துயரையும்‌ வியப்பையும்‌ ஒருங்கே டப்‌ 
அடைந்து பரதனை வினவுகிறாள்‌ : 
என்றலுமே அடியின்மிசை 
ரெடி தவிழ்ர்‌து அழுவானை, 
* இவன்யார்‌ 3 ' என்று 
கன்றுபிரி சாராவின்‌ 
அயருடைய கொடி வினவ, 
பரதன்‌ அப்போது குகன்‌ யார்‌ என்பதைச்‌ சொல்லி 
அறிமுகம்‌ செய்துவைக்றோன்‌. தன்‌ *தமையனுக்கு 
வேண்டியவன்‌ என்ற மாத்திரத்திலே, அவன்‌ மனத்தில்‌ 
குகனிடத்தே எவ்வளவு அன்பும்‌ மரியாதையும்‌ தோன்று 
கின்றன ! 

௬ இராமன்‌ தன்‌ தம்பியாகக்கொண்ட. சிறப்புடைய * 
வீரன்‌: எங்கட்கெல்லாம்‌ தமையனாவான்‌”' என்று ! 
கூறன்‌ 2 ்‌ 

கழற்கால்‌ மைந்சன்‌, 
(இன்‌ துணைவன்‌ இராகவனுக்கு, 
இலக்குவற்காும்‌ இளையவ க்கும்‌ 
எனக்கும்‌ மூத்தான்‌, 
குன்‌ தனைய திருரெடுக்தோட்‌ 
குகன்‌ என்பான்‌ இர்நின்‌ற 
குரிசில்‌” என்றான்‌, 

இப்படி பரதன்‌ சொல்லி மிறுத்தகிறாோன்‌. கேட்பவள்‌ 
கோசலை: இராமனது தாய்‌. இராமனது சாய்‌ என்றவுடன்‌ 
ஈம்‌ உள்ளத்தில்‌ அவளுடைய இயல்புகளை ப்பற்றி எவ்வ 
ளவோ உன்னதமான கற்பனைகளெல்லாம்‌ எழுன்றன. 
ஆனால்‌, கம்பர்‌ கோசலையை இந்தக்‌ கட்டத்தில்‌ சித்திரித்‌ 
திருக்கும்‌ அருமையானது நம்முடைய கற்பனையை 
யெல்லாம்‌ கடந்து நெடுந்‌ தூரம்‌ சென்றுவிடுறெது. 

இராமன்‌ தம்பீ குகன்‌ என்றவுடன்‌, கோசலையின்‌ 


108 கம்பன மலா 


இதயத்தில்‌ புதியதொரு தாய்மை யுணர்ச்சி ஊற்றெடுத்‌ 
அப்‌ பொங்க, பெருமிதமாக மாறுகிறது. இராமன்‌ காடு 
புகுந்த துயரமும்‌ மறைகிறது. தன்‌ மகன்‌ வேறு, 
கைகேயி மகன்‌ வேறு என்ற வேற்றுமையே அவள்‌ 
உள்ளத்தில்‌ இதுகாறும்‌ இல்லாமல்‌ நால்வரும்‌ தன்‌ புதல்‌ 
வர்கள்‌ என்று கருதியிரும்ததற்கேற்ப, இப்போது, 
குகனும்‌ ஐந்தாம்‌ புதல்வன்‌ என்ற உறுதியான பாவத்‌ 
தோடு, குகனுக்குத்‌ தேறுதல்‌ கூறி வாழ்த்துறோள்‌. 
*சைவீர்‌ அலீர்‌, மைந்தர்‌ ! 
இனித்துயரால்‌ ; சாடுஇறந்து 
காடு நோக்கி 
மெய்வீரர்‌ பெயர்க்‌ த அவும்‌ 
நலமாயிற்‌ ரும்‌அன்றே ; 
விலங்கல்‌ திண்தோள்‌ 
கைவீரச்‌ களிறனைய 
காளையிவன்‌ தன்னோடும்‌ 
கலந்து நீவிர்‌ 
ஐவீரும்‌ ஒருவீராய்‌ 
அகவிடத்தை நெடுங்காலம்‌ : 
அளித்திர்‌' என்றாள்‌. 


இந்த அன்பு நிறைந்த சொற்களைக்‌ கேட்ட குக 
னுடைய மனத்திலே எவ்வளவு உவகை நிறைந்திருக்கும்‌ 
என்று சொல்ல முடியுமா? துயரக்‌ கடலிலே ஆழங்‌ 
காணாது தத்தளித்த அவன்‌ உள்ளம்‌ சிறிதே அமைதி 
பெறுகிறது. இராமன்‌ தாயே இப்படி வாழ்த்தியபின்‌, 
வருத்தத்துக்கு இடமேது 7 

பிறகு, கோசலை பக்கத்திலே பார்க்கிறான்‌. ஓர்‌ 
இளநக்தேவியைக்‌ காண்கிறான்‌. துயரத்தில்‌ மூழ்யெ அவள்‌ 
அடிவம்‌ தருமத்தின்‌ திருவுருவம்‌ என்று சொல்லலாம்‌ 


அறிமுகம்‌ செய்தல்‌ 102: 


போலிருக்கிறது. யாரென்று தெரியவில்லை. பரதனைக்‌. 
கேட்கிறான்‌. 

அறர்தானே என்கின்ற 

அயல்நின்றாள்‌ தனைரோக்டு, 
₹ஐய/ அன்பின்‌ 

நிறைந்தாளை உரை” என்ன, 
அத்‌ தேவியே சுமித்திரை என்றும்‌, தசரத மன்னனுடைய 
இளந்தேவி என்றும்‌ சொல்ல வருகிறான்‌ பரதன்‌. த௪ 
ரதன்‌ என்றால்‌, எத்தகைய சக்கரவர்த்தி? சுமித்திரையை 
அறத்தின்‌ திருவுருவம்‌ என்று குறிப்பிட்டவுடனே, ௪ 
ருதனது இயல்பையும்‌ இங்குக்‌ குறிப்பிடாதிருக்க முடிய 
வில்லை. அறத்தினின்றும்‌ சிறிதும்‌ வழுவாத வாழ்க்கை 
யுடைய அம்மன்னன்‌, தான்‌ கடைப்பிடி த்த சத்தியத்தைக்‌ 
காக்கவேண்டி, தன்‌ உயிரையும்‌ கொடுத்துச்‌ சத்தியத்தை 
நிலைகிற்கச்‌ செய்தவன்‌. அத்தகைய சத்தியவானான மன்ன 
னது தேவியே இவள்‌. 


மேலும்‌ சமத்திரையைல்‌ குறித்துச்‌ சொல்ல இருக்‌ 
கிறதா? இருக்கறது, இராமனுக்குப்‌ பின்‌ தம்பியர்‌ 
பிறக்கவில்லையா ? பி.றந்திருக்‌ றார்கள்‌. தானும்‌ தம்பி! 
யாகவே பிறந்திருக்கிறான்‌. ஆனால்‌ தன்னால்‌ பயன்‌ என்ன? 
துயரம்‌ மிக்க காட்டு வாழ்க்கையைத்‌ தமையன்‌ மேற்‌... 
கொண்டு சென்றபோது, உடன்சென்று அத்‌ அயரத்‌ 
தையும்‌ துன்பத்தையும்‌ பங்கிட்டுக்கொள்ளாத தன்னை 
எப்படி உடன்‌ பிறந்தான்‌, தம்பி என்று கருதமுடியும்‌? 
மூடியாது, ஆகவே தன்னைப்‌ பார்க்கும்போது, உலகத்‌ 
தார்‌ இராமனுக்குத்‌ தம்பியே இல்லை என்றுதான்‌ கருதி 
விடுவார்கள்‌ . ்‌ 


ஆனால்‌ உண்மை அதுவல்ல. இராமனுடன்‌ சென்று 
கூடவே துன்பத்தை அனுபவிக்க ஒரு தம்பி இருக்கத்தான்‌: 
இருக்கிறான்‌. இலக்குவன்‌ கூடவே இணைபிரியாது போயி 
ப ணை வடை ௮ ஆ 


£10 கம்பன்‌ மலர்‌ 


ருக்றொனல்லவர 9 எனவே இரரமனுக்குக்‌ தம்பியரும்‌ 
பிறந்துள்ளனர்‌ என்று சொல்லமுடியும்‌. இப்படிச்‌ சொல்‌ 

1 வதற்டெமான இலக்குவனைப்‌ பெற்ற பெருமையுடைய 
தேவியே சுமத்திரை. 


இந்த விதமாகவெல்லாம்‌ எண்ணிக்‌ குகனுக்குச்‌ 
சுமித்திரையை இன்னாரென்று தெரிவிக்கிறான்‌ பரதன்‌ £ 


*நெறிதிறம்பாச்‌ சன்மெய்யை 
நித்ப தாக்கி 
இறட்கான்‌ சன்‌ இளர்தேவி; 
யாவர்க்கும்‌ தொழுகுலமாம்‌ 
இராமன்‌ பின்பு 
பிறர்தானும்‌ உளன்‌ என்னப்‌ 
பிரியாதான்‌ தனைப்பயந்த 
பெரியாள்‌” என்றான்‌. 


கோசலையையும்‌ சுமித்திரையையும்‌ பரதன்‌ அறி 
முகம்‌ செய்துவைத்தபோது, குகன்‌ தன்‌ உள்ளத்தில்‌ 
கொந்தளித்த துயர மெல்லாம்‌ ஒருவகையாக அடங்கி, 
அமைதி பெற்றிருக்கறோன்‌. இனி அடுத்தாற்போல்‌ 
கைகேயி ஒருத்திதான்‌ எஞ்ரியிருப்பவள்‌. இவளைக்‌ குகன்‌ 
அறியமாட்டான்‌. எனவே, இவள்‌ யார்‌ என்றும்‌ நேட்கப்‌ 
போகிறான்‌. இவள்‌ யார்‌ என்பதைப்‌ பரதனே சொல்ல 
வேண்டிய சந்தர்ப்பமும்‌ வந்துவீட்டது. இவ்வளவையும்‌ 
கவிஞர்‌ காணும்போது, அவர்‌ உள்ளத்திலே கைகேயி சம்‌ 
பர்தமாய்‌ ஒரு கொதிப்பும்‌ பரதன்சம்பந்தமாய்‌ இரக்கமும்‌ 
உண்டாகின்றன. 


கைகேயின்‌ பிடிவாதத்தால்‌, தசரது மன்னன்‌ 
உயிரை விட்டுவிட்டான்‌. அவள்‌ புதல்வனான பரதன்‌ 
: அடையும்‌ துயரத்தை நரம்‌ நேரே கண்முன்னால்‌ பார்க்‌ 
இறோம்‌. கருணைக்கடலான இராமனோ, கொடிய கானகம்‌ 


அறிமுகம்‌ செய்தல்‌ 111 


சென்றுவிட்டான்‌. இவ்வளவுக்கும்‌ காரணம்‌, மூன்றுல 
கையும்‌ தன்‌ மகனொருவனே ஆளவேண்டும்‌ என்ற. 
நிச்சயமான எண்ணக்‌ கடன்‌ கைகேயி பிடித்த பிடிவா 
தம்‌; மனமார . எண்ணித்‌ திட்டம்‌ போட்டு இழைத்த 
கொடுமை. 
அடுத்தாற்போல்‌ குகன்‌ கைகேயி இன்னார்‌ என்று 
கேட்டறிவதற்காக அவள்‌ இருந்‌ ச பக்கம்‌ தரும்பியதைக்‌ 
கண்டவுடனே கவிஞருடைய மனம்‌ இந்தக்‌ கொடுமையை 
யெல்லாம்‌ எண்ணுகிறது. பின்னாலே பரதன்‌ வாயிலாக 
இதையெல்லாம்‌ சொல்லச்‌ செய்வது நீற்க, இங்கே தாமா 
கவே சொல்லு ரர்‌; 
சுமெயா னத்திடைதன்‌ 
துணைஏக, தோன்‌ றல்‌ அயர்க்‌ 
கடலின்‌ ௭௧, 
கடுமையார்‌ கானகத்துச்‌ 
கருணையார்‌ கலிஏக,- 
சுழற்கால்‌ மாயன்‌ 
ரெடமையால்‌ அன்‌ நளர்த 
உலகெல்லாம்‌, தன்மனத்தே 
நினைந்து செய்யும்‌ 
கொடுமையால்‌ அளச்தாளை, 
ஈயார்‌ இவர்‌என்‌ றுரை”என்னச்‌ 
குரிசில்‌ கூறும்‌. 
கைகேயின்‌ செய்தி யொன்றும்‌ அறியாத அப்பாவி 
யான குகன்‌, பரதனைப்‌ பார்த்து, “இந்தத்‌ தேவியார்‌ 
யாவர்‌? எனக்குத்‌ தெரிவிக்கவேண்டும்‌'' என்று கேட்டு 
விட்டான்‌. பரதனுக்கானால்‌, சொல்ல முடியாத ஆத்தி 
சமூம்‌ கோபமும்‌ இரக்கமும்‌ உள்ளத்தில்‌ எழுகின்றன. 
அன்பத்துக்கெல்லாம்‌ தாயான இவளைக்‌ குகனுக்குத்‌ 
தெரியவில்லையே என்றெண்ணி இரங்குகிழுன்‌. இராமன்‌ 


112 கம்பன்‌ மலர்‌ 


காட்டுக்குச்‌ சென்ற துயரம்‌ ஆற்றாமல்‌ உயிர்கள்‌ யாவும்‌ 
துயரமுற்று மனம்‌ வெம்பி முகம்‌ கருகி இருக்கின்றன? 
உயிர்‌ இழந்த உடல்களோ என்றெண்ணத்தக்க உலகத்‌ 
திலே இவளொருத்திதான்‌ துயரக்‌ குறிப்பே இல்லாதபடி 
மலர்ந்த முகத்தோடு இருக்கிறாள்‌. இதைக்‌ கண்டுமா 
இவள்‌ இன்னாரென்று தெரிந்துகொள்ள முடியவில்லை 
குகனுக்கு என்றெண்ணி இரங்கு கிறான்‌ பரதன்‌, “என்னை 
ஈன்‌ றவளே இந்தப்‌ பழி வளர்க்கும்‌ செவிலி என்பதைச்‌ 
சொல்லவா ( வேண்டும்‌ 2” என்று சொல்லி முடிக்கிறுன்‌. 


(படர்‌ எலாம்‌ படைத்தாளை, 
பழிவளர்க்குமி செவிவியை, தன்‌ 
பாழ்த்த பாவிக்‌ 
குடரிலே ரெய்காலம்‌ 
இடர்தேற்கும்‌ உயிர்ப்பா ரம்‌ 
குறைந்து தேய, 
உடமெலாம்‌ உயிரிலா 
என்த்தோன்றும்‌ உலகத்சே 
ஒருத்தி அன்றே 
இடரிலா முகத்தாளை 
அறிக்திலையேல்‌, இர்மின்றான்‌ 
என்னை ஈன்றாள்‌.” 
!! இவ்வாறு மிக்க 'வெறுப்போடும்‌ ஆத்திரத்தோடும்‌ கூறி 
, முடித்தான்‌ பரதன்‌, 
கேட்ட குகனுக்கு நிலைமை பெரிதும்‌ சங்கடமாக 
இருந்தது. கோசலையையும்‌ சுமித்திரையையும்‌ பர தன்‌௮.றி 
மூகம்‌ செய்துவைத்தபோழு, குகனுக்கும்‌ சூழ இருந்த எல்‌ 
லோருக்குமே மனத்தில்‌ ஓர்‌ ஆறுதல்‌ பிறந்து அமைதி மில 
விற்று; தசரதன்‌ இறந்த தயரமும்‌ இராமன்‌ காடு நோக்‌ 
. இப்‌ பெயர்ந்த துயரமும்‌ ஓரளவுக்கு. மறையவும்‌ மறைந்‌ 
ட தன. ஆனாள்‌, கைகேயியைட்பற்றிப்‌ பரதன்‌. இப்படிச்‌ 


அறிமுகம்‌ செய்தல்‌ 178 


சொல்வானென்று குகன்‌ சிறிதும்‌ எதிர்பார்க்கவில்லை.! 
நெருப்‌ ப்பைக்‌ கக்கியதுபோலிருந்த அவனுடைய சொற்கள்‌ 
அதுவரை அங்கிடுக்த அமைதியைக்‌ குலைத்துவிட்டன. 


தவிர, கைசேயியைப்‌ பரதன்‌ எவ்வளவுதான்‌ கடிம்‌ 
அரைத்தபோதிலும்‌, குகன்‌ அவனைக்‌ முறித்து எண்ணு 
வது வேறு முனகல்‌. தருமத்தின்‌ அவதபாமககவஸ்‌ 


Pe 


அவனைக்‌ குகன்‌ DETTE ல ர்‌ 
னுடைய. தாய்‌ யம்‌ த்தன அரக கனக்கு உரியவன்‌ 
என்பதில்‌ என்ன தடை ? ழ்‌ ன்‌ 


ஆயினும்‌, கைகேயி இழைத்த கொடுமைக்கு ஏல்லை' 
யும்‌ உண்டா? இருக்க படியாது. *நினைந்து செய்யும்‌ ” 
அவளுடைய கொடுமையைக்‌ கவிஞரே சொல்லிக்‌ கதறு 
கிறார்‌. இக்கொடுமையை எண்ணும்போது, பரதன்‌ 
உசைத்ச கொடிய சொற்கள்‌ முற்றும்‌ பொருந்தும்‌ 
என்றே அனைவரும்‌ எண்ணுவார்கள்‌. 

இப்படிப்பட்ட ஒரு தரும சங்கடமான நிலைமை 
ஏற்பட்டுவிட்டது. என்ன சொல்வதென்று தெரியாமல்‌ 
குகன்‌ £ கைக்கிறான்‌. எல்லோருக்குமே திகைப்பு. நாடக 
மேடையாயீருந்தால்‌, திரையைப்‌ போட்டு வீட்டுக்‌ 
காட்சியை முடித்துவிடலாம்‌. ஆனால்‌, இது காவிய 
மாயி ற்றே! என்ன செய்வது ? 

கம்பர்‌ ஒன்றும்‌ பின்வாங்கவில்லை. திரையே போட்டு 
வீட்டார்‌. 


5- அ ணா 


கங்கையைக்‌ அத கித்‌ என்பதை 
இங்கு நினைவு கூறவேண்டும்‌, படகிலே இவ்வாறெல்லாம்‌ 
பேசிக்கொண்டு வருறொர்கள்‌, கைகேயி இன்னார்‌ என்ப 
தைப்‌ பரதன்‌ கூறி முடித்தானோ இல்லையோ, படகு 


க,ம, 8 


114 கம்பன் மலர்‌ 


| கரையை... _அடைந்துவிட்ட௮. உடனே, எல்லோரும்‌ 
| இறங்கவேண்டுவதுகான்‌ அடுத்த வேலை, பேச்சுக்கு இனி 
: இடமில்லை, 
பரதன்‌ கூறிய சொற்களைக்‌ கேட்ட குகன்‌, கரை 
கிட்டிவிட்டதைக்‌ கண்டு, இரக்கமற்ற அச்‌ கைகேயி 
யையும்‌ ஒருமுறை கைகுவித்து வணங்கிவிட்டு, கரையில்‌ 
குதித்து எல்லோரையும்‌ கரைசேர்க்கும்‌ வேலையில்‌ 
ஈடுபட்டான்‌ என்று முடிக்கிறார்‌ கவிஞர்‌. 
என்னக்‌ கேட்‌, அவ்‌ 
விரக்கயி லாளையும்‌ 
தன்டற்‌ கையின்‌ 
வணங்கினன்‌, தாயென ; 
அன்னப்‌ பேடை 
சிறையில தாய்க்கரை 
அன்னிற்று என்னவும்‌ 
வந்தது சோணியே, 
இப்பமயாகத்‌ திரைபோட்டார்‌ கம்பர்‌. திரைபோட்‌ 
டார்‌ என்பது, கதைப்போக்கை விரைவிலே ௩டத்திக்‌ 
காட்சியை வேறிடத்துக்குக்‌ கொண்டுவந்த தனாலும்‌, செய்‌ 
யுளிலே சந்தத்தையே முன்போல்‌ ஆர அமர மெதுவாக 
. இயங்கும்படி இல்லாமல்‌ இந்த இடத்தில்‌ விரைவாக 
இயங்கும்படி மாற்றி வீட்டதனாலும்‌ தெளிவாய்த்‌ 
தெரிகிறது. 
| இப்படியாகக்‌ கம்ப ராமாயணத்திலே ஒரு காட்ச, 
। இது, குகனுக்குத்‌ தன்‌ தாய்மாரைப்‌ பரதன்‌ அறிமுகம்‌ 
செய்துவைக்கும்‌ காட்சி மட்டுமல்ல; தமிழிலுள்ள 
, ஓப்பத்ற இந்தத்‌ தனிப்‌ பெருங்‌ காவீயத்தையே ஈமக்கு 
அறிமுகம்‌ செய்துவைக்கும்‌ காட்சியுமாகும்‌. 


ராமாயணப்‌ பெண்மையும்‌ 
கம்பர்‌ எடுப்பும்‌ 


(மோ. ஸ்ரீ. செல்லம்‌, பி.ஓ.எல்‌., எல்‌.டி.] 


ஆண்மை, பெண்மை என்பனவே உலசை இயக்‌ 
கும்‌ பெருந்‌ தத்துவங்களுள்‌ இரண்டு. எல்லாத்‌ தொழில்‌ 
களுக்குள்ளூம்‌ இவைகள்‌ ஊடுருவி றி ற்கின்றன. 
அலியென்ற பண்பும்‌ இவைகளின்‌ கலப்புத்‌ தானே? வவெம்‌, 
சக்தி என்பதும்‌ இவ்வீரண்டையே எனலாம்‌. ஆண்மைக்‌ 
கிலச்கு சிவம்‌. பெண்மைக்கிலக்கு சக்தி, புருஷர்களுக்கு 
இலக்கு விஷ்ணு என்பதைத்தானே 'புருஷேஷ-ஈ 
விஷ்ணு:' என்ற அடி குறிக்றெது, ஸ்ரீ ராமபிராகை 
கம்பி யென்றும்‌ பிராட்டியை நங்கையென்றும்‌ ஆண்மை 
பெண்மைகளின்‌ தலை இலக்காகவல்லவோ கம்பர்‌ குறிக்‌ 
கிறார்‌. 

ஆண்மையில்‌ கடினமும்‌ _ கரடுமுழடும்‌ அடங்க 3 
இருப்பதுபோலவே, பெண்மையில்‌. உருக்கமும்‌ ஈயமும்‌ (1 
மேலாய்‌... மிளிர்னெறன. ஆண்மையின்‌ தலையிலக்கு !' 
வீரமாவது போலவே பெண்மையின்‌ தலையீலச்கு 
கற்பாகும்‌, ஆண்‌ மை, பெண்மையாகிய இரண்டும்‌ சேர்ந்த : 
ஒரு பண்பே உலகம்‌.விரும்பும்‌ ஓரு பண்பாகும்‌. இதுவே : 
வாழ்க்கையின்‌ அடியளவு (ர்‌) சேர்க்கையே ஆக்கல்‌ - 


110 ' கம்பன்‌ மலர்‌ 
அளித்தல்‌. அழித்தல்‌ ஆயெ முத்தொழிலுக்கும்‌ அடிப்‌ 
படை, இச்‌ சேர்க்கையை மின்சார இயக்கத்தின்‌ பிளஸ்‌ 
மைனஸின்‌ கூட்டுறவுக்கு ஒப்பிடலாம்‌, இக்கூட்டுறவு 
இல்லையெனில்‌ சக்தி பிறவாது. செயல்‌ - நடவாது. 
பெருமான்‌ தக்ஷிணாமூர்‌ ததியாகிப்‌ பராசக்திமைப்‌ பிரிந்து 
நின்ற நிலையில்‌ செயலறவே நிகழ்ந்தது. பின்பு மனமத 
பாணத்தால்‌ நேர்ந்த சேர்க்கையே முருகனை ஆக்கலாகிய 
சிருஷ்டி, உயிர்களை அசக்கரிற்‌ காத்தலாகிய ததி, அரக்‌ 
கர்கள்‌ அழிப்பதாகய சம்ஹாரம்‌ இவைகளைத்‌ தோற்று 
வித்தது. ஆண்மையோடு கலவாத பெண்மையும்‌ 
பெண்மையோடு கலவாத ஆண்மையும்‌ பாழேயாம்‌. 
இக்கலப்பே அறத்துள்‌ சீரியகான இல்லறமெனச்‌ சிறக்‌ 
. இறது. ஒரு நம்பியும்‌ கங்கையும்‌ சேர்ந்து நடத்தும்‌ 
அறமே இல்லறத்துக்கோர்‌ எடுத்துக்காட்டு. இத்தகைய 
இலலறத்தையே ஈல்லதமென்றார்‌ சான்றோர்‌. வள்ளு 
வரும்‌ தமிழ்‌ மறையாகிய குறளில்‌ இவ்வில்லறப்‌ பெருமை 
யையே கூறுவர்‌. ஆண்மையின்‌ எச்சமே (Compliment) 
பெண்மை; பெண்மையின்‌ எச்சமே ஆண்மை; இரண்டின்‌ 
சேர்க்கையே முற்றென்பர்‌ மனித உண்மை நூற்புலவர்‌, 


இத்தகைய பெருஞ்‌ சேர்க்கையில்‌ ஒரு பகுதியாய 
பெண்மையைக்‌ கம்பர்‌ எவ்வாறெல்லாம்‌ காட்டுகிறார்‌ 
என்பதே ஈம்‌ ஆராய்ச்சி, பெண்மை, எல்லாப்‌ பெண்கள்‌ 
பாலுமே தலையிலக்காய்‌ நிற்பதில்‌& சிலரிடம்‌ கூடியும்‌ 
சிலரிடம்‌ குறைந்துமே இது நிற்கும்‌. காணம்‌, மடம்‌, 
அச்சம்‌, பயிர்ப்பு என்ற கான்கே பெண்மை ரசாயனத்தின்‌ 
தனிச்‌ சரக்குகள்‌, இச்‌ சரக்குகளின்‌ ஏற்றத்‌ தாழ்வே 
பலவகைப்‌ பெண்மைகளுக்கும்‌ அடிப்படை. காணம்‌ | 
என்பது பயத்தின்‌.மறு உருவம்‌. ஆனால்‌ இது உடலச்சம்‌ 
உயிரச்சம்போலக்‌ . தாழ்ந்த... தொன்றல்ல; _ மானக்‌ 
குறைவுக்கு அஞ்சுதல்‌ - உயிரினும்‌ தம்மானத்தையம்‌ 


கி 


சாமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ (1272) 


குடி. மானத்தையும்‌ பெரிதாக எண்ணி இக்‌ குறைவுகளுக்‌ 
குக்‌ காரணமான சிந்தனை, சொல்‌, செயல்‌ இவைகளுக்கு 
அஞ்சுவதேயாம்‌ இது. ஆண்களிலும்‌ பெண்கள்‌ உடற்‌ 
கூற்றில்‌ அபலைகளானதாலேயே அவர்களுக்கு அறிய 
செயலான மானக்‌ காப்பு அல்லது காணம்‌ என்ற பண்‌ 
பைத்‌ தலைப்பண்பாக்‌ முதலில்‌ இட்டனர்‌ போலும்‌. 
இதுவேயன்றி இது பெண்மையுடன்‌ கூடவே பிறப்ப 
தொன்று. 'சாண்பிள்ளை யானாலும்‌ ஆண்‌ பிள்ளை” 
என்ற முதுமொழி ஆண்மையின்‌ உடன்பிறப்பாக வீரம்‌ 
நிற்பதைக்‌ காட்டுகறதல்லவோ ? இதுபோலவேதான்‌ 
காணம்‌ பெண்மையோடு பிறக்கிறது. “உடன்பிறந்‌ தென்‌ 
னைப்‌ பிரியாத நாண்‌'' என்பது பெண்ணின்‌ முகமான ஒரு 
புலவர்‌ வாக்கு, மடமை என்பதே அடக்கம்‌: அறிந்தடங்கு 
தல்‌. தவறாக இதை மடத்தனத்தோடு ஒன்றாக்பெ பெண்‌ 
கள்‌ இயற்கை அறிவிலிகள்‌ என்று சாதிப்பர்‌ சிலர்‌. விரி 
வும்‌ தன்கோள்‌ நிறுவலும்‌ புகழ்‌ தேடலும்‌ ஆண்‌ மகனின்‌ 
சிறப்பியல்புகள்‌ அகவே, தோன்றாத்‌ துணையாய்‌ ஙின்று 
அவர்‌ பண்புகளை பிளக்கும்‌ துணைக்கன்றி வேறு வகையில்‌ 
வெளி வீசாத, எல்லாவற்றையும்‌ அறிந்த, அடக்கமே 
இது எனலாம்‌. அல்லது, பெண்களின்‌ - முக்கியமாக 
மங்கைப்‌ பருவமடைந்த பெண்களின்‌ - “மறை பிறரறியாமல்‌ 
அடக்கும்‌ நிறையையே, பெண்மைக்கே உரிய அடக்கம்‌ 
என்ற பண்பாக்கினர்‌ சான்றோர்‌ என்பதே என்‌ கருத்து, 
இம்மறையில்‌ - காதல்‌ மறையில்‌ - ஆண்‌ மகனுக்கு 
அடக்கம்‌ ஆகாது என்பதும்‌ பெண்‌ மகளுக்கு அடக்கம்‌ 
வேண்டும்‌ என்பதும்‌ உலகப்‌ பிரசி$தமான காதல்‌ 
நூல்‌ உண்மையல்லவா ? அச்சம்‌: இதுவே வீரம்‌ என்ற 
ஆண்மைக்கு எதிரானது. நாணம்‌: மானக்‌ குறை 
வுக்கு இடந்தரா த பண்பு. இது உடல்‌ ஊறுகளுக்கு 
ஓரளவு அஞ்சும்‌ இயற்கைப்‌ பண்பு. இப்பண்பே பலமிக்க 
ஆண்‌ மக்களால்‌ .காக்கப்படுவதற்குரிய ஓர்‌ அமைதியை 


118 கம்பன்‌ மலர்‌ 


இவர்கள்டால்‌ ஆக்கும்‌. யானைக்கு அஞ்சிய வள்ளியின்‌ 
செயலை நினைக்க, 

- பயிர்ப்பு: பழக்கமில்லாத அல்லது தான்‌ திகென்‌ 
அணர்ந்க சொல்‌, செயல்‌ அல்லத ஐம்புல அறுபவத்தில்‌ 
தோன்றும்‌ வெறுப்பே பயிர்ப்பு: இதையே கூச்சம்‌ என்பர்‌. 
முக்கியமாக அடலர்கனோடு பழகுக்கால்‌ அவர்கள்‌ ஒம்‌ 
தந்தையரே ஆயினும்‌ அவர்கள்‌ உடல்பரிசம்‌ பட்டவுடன்‌ 
மந்கையாஎனள்‌ உடலிலும்‌ மனக்‌ லும்‌ ஏற்படும்‌ ஒரு வீலக்‌ 
குணர்ச்சி (1ஹயிஙi௦ற) இப்‌ பயிர்ப்பின்‌ ஒரு கூறுமும்‌, 
இலவாறான கூச்சம்‌ ௮ருவருட்டான சொல்லாலும்‌ காட்சி 
மாலும்‌ கூடத்தோன்றும்‌. 


டஞ்சபூதங்களின்‌ சேர்ச்சையின்‌ வீதெ வித்தியாசத்‌ 
தில்‌ பல௨கைப்‌ டோராள்‌ தோன்றுவதபேோல இந்நான்கு 
இயல்புசனின்‌ சேர்க்சையின்‌ விதெ வித்தியாசத்தால்‌ 
டலவிதப்‌ டேண்‌எபகள்‌ தோன்றும்‌, பூதம்‌, பிசாசு, 
அரக்கர்‌, டனதர்‌, தேர்‌ எல்லோரும்‌ ஐம்பூதச்‌ சேர்க்‌ 
கையால்‌ ஆனவரே. புல்‌, பூண்டு, புழு, யானை, இந்தி 
சன்‌ எல்லோருமே ஓம்பூகப்‌ பரிணாம பேதங்களே., 
தாடகை, குர்டப்ப ணகை, கைகேயி, கோசலை, திரிசடை, 
சனத, பண்டோதரி என்ற பெண்களும்‌ டெண்‌ மாதிரி 
களும்‌ இந்த நான்கு பண்புகளன்‌ பரிமாண பேதத்தின்‌ 
வ்ளைவுகளே ஆவர்‌. 


தாடா டோல்‌ இருக்கறுள்‌, கூர்ப்பணகைபோல்‌ 
இருச்சீருல்‌, எககேச டோல்‌ சாகசம்‌, சதை போல்‌ கற்பும்‌ 
பொறு உபயம்‌ என்பன பெண்களைக்‌ குறிக்கும்‌ முது 
மொழ்ீரிகனாய்‌ உழந்குவதே கம்டன்‌ ஆக்கிய பொருள்‌ 
சளீன்‌ பெருமைச்கும்‌ இயந்கைக்கும்‌ ஒரு சிறந்த 
எடுத்தக்‌ காட்டாகும்‌. தாடகையீனிடம்‌ பெண்மையே 
இல்லை. உவருத்திஉன்றீட்‌ பண்புகளில்‌ பெண்மையே அவ 
ளீடம்‌ இல்லை. பெண்மைக்குத்‌ தாய்மையும்‌ கருணையும்‌ 


சாமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ 119 


அல்லவோ உயிர்‌ 2 அவையிரண்டும்‌ அவளிடம்‌ இல்லை. 
ராமபிரான்‌ பெண்ணாகிய இவளை யா கொற 
கேட்டபோது வீசுவாமித்‌இிரர்‌ வரஃூல்‌ அழைது துக்‌ கம்பர்‌, 
“இவள்‌ பெண்ணுருக்கொண்ட பேய்‌. இஇு 
எல்லா கவராசிகளையும்‌ அட ஃமெ நரகம்‌” என்றெல்லாம்‌ 
கணிக்க ரூர்‌. “தாடகை போல்‌ வாயும்‌ கையுமாக” என்‌ 
பதில்‌ ஆண்மையும்‌ கொடூரமும்‌ மிக்க பெண்‌ உருவே ஈம்‌ 
முன்‌ நிற்கிறது. நாணம்‌ முதலிய நான்கும்‌ இங்கிருந்து 
நாற்காதம்‌ போய்விட்டன. 


 நரண்மை யேயுடை யார்பிழைத்‌ தார்ககு 

வாண்மை யேபெற்ற வன்றிற லாடவர்‌ 

சோண்மை யேயிவள்‌ பேர்சொலத்‌ தோற்பரேல்‌ 

ஆண்மை யென்னுமீ தாரிடை வைகுமே,”” 

சூர்ப்பணகையினிடம்‌ பெண்மை இருக்கிறது. இல்லா 

விட்டால்‌ ராடன்‌ அவனை ஓன்றும்‌ செய்யாமல்‌ விடுவனா 8 
தாடகைவிஷயத்தில்‌ கிடைத்த சூத்திரம்‌ நினைவிருக்காதா? 
இலககுவனும்‌ கொல்லாமல்‌ அவள மூக்காந்தது அவளிடம்‌ 
பெண்மை இருப்பதை ஒப்புக்கொண்டதா குமல்லவா £ 
ஆம்‌, பெண்மை இருந்தது அவளிடம்‌? 


பஞ்சிஒளிர்‌ விஞ்குகுளிர்‌ பல்லவ மனுங்க, 
செஞ்செவிய கஞ்சகிமிர்‌ €றடியளாக 

அஞ்சொலிள மஞ்ஜஞையென அன்னமென மின்னும்‌ 
வஞ்சியென ஈஞ்சமென வஞ்சமகள்‌ வந்தாள்‌. 
அவ்வயின வாசைத னகத்துடைய வன்னாள்‌ 
செவ்விமுக முன்னியடி செங்கையி னிறைஞ்சா 
வெவ்விய நெடுங்கரையில்‌ வீசியயல்‌ பாரா 

சவ்வியி னொஅக்கிறை ஈாணியய னின்றாள்‌ 


என்ற செய்யுட்களில்‌ பெண்மையின்‌ அழகும்‌ ஓயி லும்‌ 
நம்‌ கண்முன்‌ அல்லவோ நடக்கின்றன “என்னை மட்டும்‌ 


120 கம்பன்‌ மலர்‌ 


நீ மணந்துகொண்டால்‌ நான்‌ உன்‌ வாய்க்கு வேண்டியதை 
எல்லாம்‌ அமைத்துத்‌ கருவேன்‌'' என்று சொல்லும்‌ சொல்‌ 
லில்‌ பெண்மை “இருக்கிறது. தனக்கு இன்பம்‌ தரத்தகுக்த 
சிறந்த ஆண்மகன்‌ ரசமனே என்றுணர்ந்து அதை : ஆண்‌ 
மையை, விரும்பும்‌ மனோ பாவத்திலேயே பெண்மை 
இல்லையா? 


முக்கியமான ஒன்று, பெண்மைக்கே சிறப்பான 
ம்‌ பெண்மையின்‌ மனோ தத்துவத்தை நன்குணர்ந்தார்‌ 

பாஷ்‌ என்னும்‌ ஓரமைப்பு, கம்பன்‌ ஆக்கிய சூர்ப்பணகை 
கன்டம்‌ இருக்கிறது. வால்மீியில்‌ இந்த எடுப்பு இருப்ப 
தாகத்‌ தெரியவில்லை. சக்களத்தி என்ற நினைப்பில்‌ 
தோன்றும்‌ மனக்கொஇப்பு, கொழுந்து விட்டெரியும்‌ 
செந்‌இ, இவள்‌ மனத்தில்‌ பொங்குவதைப்‌ பாருங்கள்‌, 
இங்கே வைத்திருக்கிறான்‌ சூக்குமத்தை. சீதையைக்‌ 
கண்ட மாத்ரெத்நதில்‌ கொண்ட கோபமும்‌ அவளை 
அடக்கிச்‌ குரூர என்று திட்டும்‌ அமைப்பும்‌ என்ன 
அழகாகப்‌ பெண்மையைக்‌ காட்டுகின்றன / மற்றொன்று: 
தம்மைவிட அழகுடையாரைக்‌ கண்டவுடன்‌ பகை 
பாராட்டுவதும்‌ அவர்கள்‌ .தம்மிலும்‌ குறைக்தவரென்று 
சொல்ல வீரும்புவதும்‌ பெண்கள்‌ சிறப்பியல்புகளூள்‌ 
சிறந்த மற்றொன்றல்லவா ? சதையின்‌ இயற்கையழகிலும்‌ 
அணியில்லா 5 மரவுரித்தோற்றத்திலும்‌ தன்னினும்‌ மிக்க 
அழகு தோன்‌. றவதைக்‌ கண்டதுதானே, சூர்ப்பணகை 
சதையைத்‌ தாழ்த்திக்‌ கடைமடல்‌ தறந்ததுபோல்‌ பேசக்‌ 
காரணம்‌? இதைக்‌ தான்‌ தாழ்வு மனப்பான்மை 
(Inferiority complex) என்பர்‌. இங்கே பெண்களுக்கு 
அணியான மடமை அல்லது தன்னடக்கம்‌ இல்லை. இது 
தான்‌ அரக்கப்‌ பெண்மை: தாமே ஆடவனை விழைவது, 
பெண்களுக்கு இணை விழைச்சில்‌ ஏற்படும்‌ தடை, மிக்க 
. குரோதமாக மாறுவதும்‌ அத்தடைக்குக்காரணமாக இருக 


சாமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ 121 


தவர்களை அழிக்க முயல்வதும்‌ லோகப்‌ பிரசித்‌ தமல்லவா 2 
கைவளைகளை உடைத்துச்‌ சேலையைக்‌ கிழித்துக்கொண்டு 
கூந்தலைப்‌ பிய்த்துக்கொண்டு உடம்பை வளை உடைசல்‌ 
களால்‌ ரத்த வளாரரக்கிக்கொண்டு கூச்சலிட்டுக்‌ தமக்‌ 
கிணங்கா த ஆடவனைப்‌ பெண்கள்‌ காட்டிக்‌ கொடுத்ததாக 
எவ்வளவு கதைகள்‌ உலக வழக்கிலில்லை! இந்தக்‌ குரோ 


தம்‌ இவளிடமும்‌ இருக்கிறது. அறுபட்ட மூக்கோடு . 


சென்று அழுது கர துூரஷணாதியர்கள்‌ வாயிலாக இவர்கள்‌ 
எல்லோரையும்‌ கருவறுக்க முயல்கிறாள்‌. முடியாமல்‌ 
போகவே ராவணன்பால்‌ சென்று வத்தி வைக்கிறாள்‌. 
அங்கும்‌, தான்‌ சக்களத்தியாகப்‌ பாவித்த சீதையின்‌ 
மானக்கேட்டை ஆதாரமாக வைத்தே ராம லக்ஷாமணர்‌ 
கள்‌ அழிவைத்‌ தேடுகிறுள்‌, ராவணனை மயக்குவதற்‌ 
காகட்‌ பேசும்‌ பேச்சில்தான்‌ என்ன சாகசம்‌! அவள்‌ 
“ ராவணனுக்காவான்‌ '' என்று சசையை எடுத்தாளாம்‌/ 
அதனால்‌ ஏற்பட்ட வீளைவாம்‌ அது! 


சாகசமும்‌ பிடிவாதமும்‌ நீலிக்‌ கண்ணீரும்‌ போலிக்‌ 
கோபமுமே பொழுதுபோக்காக வாழும்‌ பெண்களுக்கு 


கைகேசி ஓர்‌ எடுத்துக்காட்டு, இவளிடம்‌ ஒழுக்கக்‌ குறை ! 
௨. காணமாதி குணக்குறைவும்‌ இல்லை, ஆனால்‌ ! 


ல்‌ 
கற்பு” என்ற திண்மை இல்லை. எனவே குலப்‌ பெண்ணிற்‌ 
ந 


தகுதி போய்விட்டது) வேசிக்குரிய தாழ்வே வந்து | 
விட்டது. தன்‌ இன்பத்தை யெல்லாம்‌ கொண்டவனுக்‌ | 
காகத்‌ தியாகம்‌ செய்யும்‌ சரிய இயல்பே பெண்மைக்‌ கணி ; 
யாகிய சிறப்பணியாகிய, கற்பில்‌ நிற்கும்‌ பண்பு, நாண | 
மாதி நான்கும்‌ இக்கற்பென்னும்‌ மலரைக்காக்கும்‌ வேலி ; 
களேயன்றோ கற்பென்னும்‌ திண்மை உடைமை ஒன்‌ | 


மையே அன்றோ வள்ளுவர்‌ பெண்மையின்‌ இலக்கண 
மாக்குவர்‌ ? வேசியரே ஆசை ஒன்றையே முக்கியமாகக்‌ 
கொண்டு பழகுவர்‌. அந்த ஆசை மண்‌, பெண்‌, பொன்‌ 


(ச 


க்கி கம்பன்‌ மலர்‌ 


ஆசைகளுள்‌ ஒன்றாக இருக்கலாம்‌. கடைசியாகக்‌ கைகேயி 
யின்‌ பற்றும்‌ மண்ணாசையாக வன்றோ மாறிவிட்ட து? 
எனவே கற்புப்‌ பெண்மையில்‌ நீங்கி வேசிப்‌ பெண்மை 
யையே அவள்‌ பெற்றுவிட்டாள்‌. அடுத்துக்‌ கெடுக்கும்‌ 
_ மந்திரி போன்றும்‌, வேலியை மேயும்‌ பயிர்‌ போன்றும்‌ 
குல ஸ்திரீ உருவத்தில்‌ கின்ற வேசியே கைகேசி, 
தன்னல மிகுதியும்‌ சாகசச்‌ சதிரும நிறைந்த பெண்‌ 
ணுருவே கைகேசி. கைகேசி ஏன்று ஒருத்தியைத்‌ திட்‌ 
டும்போது அவள்‌ சாகசமும்‌ தன்னலமுமே திட்டப்படு 
கின்றன. 


கற்பு, தாய்மை, காணமாதி நாற்‌ பண்பு - இவைகளை 
எல்லாம்‌ ஓசளவில்‌ கொண்டு, சாதாரணமாக . ஈல்லவள்‌ 
என்று சொல்லும்‌ இயல்போடு, கணவன்‌, மகன்‌, சக்க 
ளத்‌5, பிறர்‌ முதலிய எல்லோராலும்‌ விரும்பப்படும்‌ 
பெரும்பான்மையான பெண்‌ தன்மைக்கே கோசலை. 
ஓர்‌ எடுத்துக்‌ காட்டு, தன்‌ கணவன்‌ மயங்கினான்‌ 
என்ற செய்தி கோசலையைப்‌ பிரமாதமாக அசைக்க 
வீல்லை; கொல்லவும்‌ இல்லை. ராமஃனாடு தானும்‌ காடு 
போவதாகவே கோசலை சொல்லுசிறாள்‌. ராமனன்றோே, 
அவள்‌ கடமை கணவனோடு இருட்பதென்‌ ப காட்டுகிறான்‌? 
பிறகு *சரி' என்றொள்‌. பெண்களுக்கு இயற்கை 
யான புத்திரவாத்ஸல்யம்‌, கணவனிடத்‌ தன்பு எல்லாம்‌ 
எல்லைக்குள்‌ மட்டாகவே நிற்பதையும்‌ எதிலும்‌ ஆவேச 
மில்லா த பண்பையும்‌ இங்கே காணவில்லையா? ' விதியை 
யார்‌ வெல்லமுடியும்‌, என்ற பொறுமையும்‌ லெள$ூகமும்‌ 
செறிந்து “நல்லவள்‌ '' என்று எல்லோரும்‌ கூறும்‌ மத்தி 
மத்‌ தன்மைக்கே இவள்‌ எடுத்துக்‌ காட்டு. எல்லை மீறிய 
பண்பு, செயல்‌, எதுவும்‌ இங்கில்லை. பெண்மையின்‌ சரா 
சரி மத்திய அளவீன்‌ இலக்கு என்னலாம்‌ இவளை. சுமித்‌ 
எரயீனிடமும்‌ இப்‌ பண்புகள்‌ தாம்‌ தோன்றுகன்‌ 


ராமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ 722 


றன. சிறப்பாக ஒன்றும்‌ காணோம்‌. இவள்‌ இலக்குவ 
னுக்கிடும்‌ கட்டளையில்‌ தியாகம்‌ இருக்கிறது. 
இரிசடையினிடம்‌ பெண்மையில்‌ ஞானம்‌ தோன்று 
கிறது. இவள்‌ சதா அறிவாளியாகவும்‌ தியாகியாகவும்‌ 
கின்று சிறந்த நட்புக்கு எடுத்துக்‌ காட்டாகச்‌ சீதைக்குத்‌ 
துணைசெய்த தெய்வம்‌. இவளை ஒரு பெண்‌ துறவியாகவே 


காண்றோட்‌. இலங்கைத்‌ தெய்வம்‌ இவள்‌. இவள்‌ 
போன்ற ஞான வைராக்கியம்‌ மிகுந்த பெண்மையும்‌ உண்‌ 
டல்லவா சிறு அளவில்‌? “ தேடிய தவமே யன்ன திரி 


சடை '' என்பர்‌ கம்பர்‌ இளை. 

தை : இவளிடம்‌ பெண்களுக்குரிய எல்லாப்‌ பண்பு 
களும்‌ தலையளவில்‌ நிற்கின்றன. இயற்கையாகப்‌ பெண்க 
ளிடம்‌ காணும்‌ எல்லாக்‌ குறைபாடும்‌ அமைந்த பெண்‌ 
னாகக்‌ கம்பர்‌ இவளை ச்சிருட்டி. த்துப்‌ படிப்போர்‌ மனத்தை 
உருக்‌ கற்பென்னும்‌ தஇண்மையாகிய வயிரத்தையும்‌ 
இணைத்துவிட்டார்‌. எனவே நாணமாதிக்‌ குணங்களின்‌ 
உயர்வுகளும்‌ பிறவும்‌ கற்புச்‌ சுவாலையால்‌ பளபள 
வென்று மின்னுன்றன. 

'காட்டுக்கு வரத்தான்‌ வரு: வேன்‌' என்று செய்த 
பிடிவாதத்திலும்‌ எடுத்துக்‌ காட்டிய கியாயத்திலும்‌ அன்‌ 
பும்‌ கடமையறிவும்‌ தம்பு ன்‌ றன. காடு வந்துவீட்டதா 
என்ற கேள்வியிலும்‌, பொன்மானை வேண்டிய... அசை, 
யிலும்‌, இலச்குவனைத்‌ இட்டிய ஆத்திரத்திலும்‌ பெண்‌ 
மைக்கே உரிய குறைபாடுகள்‌ திகழ்கின்றன. அசோக! 
வனத்தில்‌ வாடிய வாட்டத்திலும்‌ இளைத்த இளைப்பிலும்‌ . 
உயிர்‌ விடுவதாகப்‌ பலமுறை எண்ணிய எண்ணத்திலும்‌ | 
கூடக்‌ கத்போடிணைந்த. பெண்மையையே காண்டுரம்‌.! 
ராவணன்‌ சொல்லிலும்‌ காட்சியிலும்‌ தோன்றும்‌ ௮ரு 
வருப்பிலும்‌, அநுமனையும்‌ தீண்ட மறுத்த திண்மையிலும்‌ 
ராவணன்‌ காட்டில்‌ இருப்பதே தனக்கும்‌ குடிக்கும்‌ 


124 கம்பன்‌ மலர்‌ 


கேடு தருமே என்ற பயத்திலும்‌, * ராமன்‌ வருவான்‌, மீட்‌ 
யான்‌, அவனைக்‌ காணலாம்‌” என்ற ஆசையால்‌ உயிர்‌ தாங்‌ 
கிய பொறையிலும்‌, சென்ற உயிரை இழுத்திழுத்து கிறுத்‌ 
இய முயற்சியிலும்‌, அநுமனைப்‌ புதியவன்‌ என்று எண்‌ 
ணியபோது தோன்றிய அவ நம்பிக்கையிலும்‌ நடுக்கத்‌ 
திலும்‌, பயிர்ப்பு, நாணம்‌, மடம்‌, அச்சம்‌ என்ற நான்கு 
பண்புகளும்‌ ஒளிர்கின்றன. இப்‌ பண்புகளுக்கெல்லாம்‌ 
ஆதாசமான கற்பொனளியாகவே நிற்றொன்‌ அவள்‌. 


“தீண்டாககற்பு' என்ற தமிழர்‌ இலக்கணம்‌ விளங்க 
-வன்றோ கம்பர்‌ சதையை நிலத்தோடு ராவணன்‌ கைப்‌ 
படுத்தினார்‌ 2? தமிழர்களின்‌ பெண்மையில்‌ அன்றோ பிறர்‌ 
_ மனம்‌ புகாத கற்பு இடம்‌ பெற்றுளது? வால்மீகியை 
மீறிய தமிழ்ப்‌ பெண்மைக்காகக்‌ கம்பர்‌ இங்கெடுத்த 
்‌ எடுப்பைப்‌ பாருங்கள்‌. 


“ீஷிற்பெரும்‌ தடர்தோள்‌ வீர வீங்குநீ ரிலங்கை வெற்பின்‌ 
நற்பெரும்‌ தவத்த ளரய ஈங்கையைச்‌ கண்டே னல்லேன்‌ 
இழற்பிறப்‌ பென்பதொன்‌ அம்‌ இரும்பொறை யென்ப தொன்றும்‌ 
கற்பெனும்‌ பெயரதொன்னறும்‌ களிஈடம்‌ புரியச்‌ கண்டேன்‌.” 
என்றான்‌ அநுமன்‌, 

மண்டோதரியின்‌ பெண்மைபற்றிய பிற செயல்களை 
நாம்‌ அறிய இயலவில்லையெனினும்‌, கணவனோடு உயீர்‌ 
துறந்த அந்தச்‌ செயலன்றோே அவன்‌ கற்பின்‌ எல்லையைச்‌ 
சுட்டிவீட்டது ? அவள்‌ அரக்‌ மேயாயினும்‌ மூவுலகும்‌ 
தொழும்‌ பெருமையை அது தந்துவிட்டது அவளுக்கு. 
கற்பெனும்‌ திண்மை ஒன்றே போதும்‌, பெண்மையான 
ஏற்றத்திற்கு. இது ஈற்குமிடத்‌ இல்‌ பெண்மைக்குரிய பிற 
பண்புகளெல்லாம்‌ தாமே ஏவல்‌ செய்யும்‌ என்பதும்‌, 
யாவரும்‌ அவரைத்‌ தொழுவர்‌ என்பதுமே கம்பர்‌ எண்ணம்‌ 
போலும்‌. 


சாமாயணப்‌ பெண்மையும்‌ கம்பர்‌ எடுப்பும்‌ 2725: 


வான மங்கைய ரும்மத்று மற்றுமெத்‌ 
தான மங்கைய ருர்தவப்‌ பாலவர்‌ 
ஆன மங்கைய ரும்மருங்‌ கற்புடை 
மான மங்கையர்‌ தாமும்‌ வழுத்தினார்‌. 


தாரையென்ற வானர மங்கையின்‌ பெண்மையிலும்‌ 
திண்மையுண்டென்று காட்டுகிறார்‌ கம்பர்‌, வால்மீூ 
இவ்வாறு கூறுவதாகத்‌ தெரியவில்லை. தன்‌ கணவனான 
வாலியை இழந்த தாரை புலம்பும்‌ புலம்பலில்தான்‌ 
எவ்வளவு சோகம்‌ / எவ்வளவு பற்று! பின்பும்‌ அவள்‌ 
உயிர்தாங்கியது அங்கதனுக்காகவே. சுக்கிரீவன்‌ கன்‌ 
வாக்கை மறந்து போகத்லை ஈடுபடுகிறான்‌. ராமபிரான்‌ 
சற்றுப்‌ பொறுமை இறந்து அவனிடம்‌ இலக்குவனை 
ஏவுஒருன்‌. சாமபாணமெனச்‌ சீறிவரும்‌ இலக்குவனைச்‌ சம்‌ 
இத்துச்‌ சுக்ரீவனை மன்னிக்க வேன்டுகிறாள்‌ தாரை, அவ்‌ ! 
வுருவில்‌, தன்னை வேண்டும்‌ உருவில்‌, இலக்குவன்‌ : 
கைம்மை நோன்புக்‌ கோலத்தையே காண்கிறான்‌. j 
ஆர்கொலோ உரைசெய்‌ தாரென்‌ 
றருள்வரச்‌ €ற்ற மஃசாப்‌ 
பார்குலா மூழுவெண்‌ டிங்கள்‌ 
பகல்வந்த படிவம்‌ போலும்‌ 
ஏர்குலா முகத்தி ளை 
இறைமுக மெடுத்து கோகஇத்‌ 
தார்குலாம்‌ அடங்கல்‌ மார்பன்‌ 
தாயரை நினைந்து நைர்தான்‌. 
மங்கல அணியை “க்கி 
மணியணி அறர்‌த வாசக்‌ ்‌ 
கொங்கலர்‌ கோதை மாத்றிக்‌ 
குங்குமம்‌ சார்தம்‌ கொட்டாப்‌ 
பொக்குவெம்‌ முலைகள்‌ பூகக்‌ 
கழுத்தொடு மறையப்‌ போர்த்த 
ஈங்கையைக்‌ கண்ட வள்ளல்‌ 


நயனங்கள்‌ பனிப்ப நின்றான்‌. 


3226 கம்பன்‌ மலர்‌ 


அது அவனுக்குத்‌ தன்‌ தாய்மார்களின்‌ கைம்மை 
நிலையை நினைவூட்டிக்‌ கண்ணில்‌ நீரை வருவிக்கிறது. 
மனமும்‌ இளகுகிறது. கைம்மை நோன்பும்‌ கற்புத்‌ 
திண்மை மிக்க பெண்மையின்‌ அறிகு றியன்றோ ? 
இங்கே பீன்கண்ட கு.்றுந்தொகைச்‌ செய்யுள்‌ நினை 
வுக்கு வருறெது. குரங்குப்‌ பெண்மையிலும்‌ கற்புத்‌ 
திண்மை காண்பது தனித்தமி ழியல்பு. 
கருங்கட்‌ டாக்கலை பெரும்பிறி அற்றெனக்‌ 
கைம்மை உய்யாச்‌ காமர்‌ மந்தி 
கல்லா வன்பறழ்‌ ளெைமுதற்‌ சேர்த்தி 
ஓங்குவரை அடிக்கத்துப்‌ பாய்ச்‌ அயிர்‌ செகுக்கும்‌ 
சார டை ரெொள்‌ 
வாரல்‌ வாழியோ வரும்‌ அதும்‌ யாமே. 
(கடுந்தோட்‌ ஈரவீரன்‌.) 


இவ்வாமகப்‌ பலவகைப்‌ பெண்மைகளின்‌ சித்திரங்‌ 
களையும்‌ பிடித்துக்‌ காட்டிப்‌ பெண்மையைக்‌ காலமும்‌ 
இடமும்‌ கடர்துநிற்கும்‌ ஓவியமாக்கிய வால்மீக்கும்‌, 
அப்பெண்மைகளுக்கு ஆங்காங்கு மெருகிட்டும்‌ அவை 
களுள்‌ மணிபதித்தும்‌ தமிழ்ப்‌ பெண்மையின்‌ மேன்மை 
காட்டிய கம்பருக்கும்‌ பெண்மை என்றும்‌ கடமைப்பட்ட 
தாகும்‌. 


கம்பன்‌ கலைக்கோயில்‌ 
[தொ. மு, பாஸ்கரத்‌ தொண்டைமான்‌] 
1 


தமிழ்‌ காட்டில்‌ ஒரு கோயில்‌, ஏன்‌ ஒரு கோயில்‌? 
தமிழ்நாடு முழுவதும்‌ எத்தனை எத்தனையோ கோயில்கள்‌ 
வானுற ஓங்கி வளர்ந்து நிமிர்க்திருக்கின்‌ றன. 
* விண்மறைக்கும்‌ சோபு ரங்கள்‌ 
வினைமறைக்கும்‌ கோயில்கள்‌ 
வேறு எந்த காட்டில்‌ உண்டு 
வேலையின்‌ வி௫த்தஇரம்‌ ” 


என்றெல்லாம்‌ தமிழ்நாட்டுக்‌ கோயில்கள்‌ பாசாட்டப்படு 
இன்றன. இருந்தாலும்‌ எல்லாக்‌ கோயில்களையும்‌ விடப்‌ 
பெரிய கோயில்‌ ஓன்று தமிழ்‌ நாட்டில்‌ இன்று உண்டு, 
ஆம்‌ / உருவத்திலும்‌ பெரிய கோயில்தான்‌; பெயரிலும்‌ பெரியகோயில்‌ 
தான்‌. கோயில்‌ அமைப்பும்‌ மற்றக்‌ கோயில்களைப்போலச்‌ 
சாதாரணமானதல்ல. கோயிலைச்‌ சுற்றி ஓர்‌ அகன்ற 
அகழி? அகழுக்கு உள்ளடங்கிய ஓர்‌ உயர்ந்த மதில்‌; 
மதிலுக்கு உள்ளே வெளிப்‌ பிரகாரம்‌; அதன்‌ உள்ளே 
கோயில்‌; அர்த்த மண்டபம்‌, மஹா மண்டபம்‌, நர்த்‌ 
தன மண்டபம்‌, வாத்திய மண்டபம்‌) எல்லாவற்றிற்கும்‌ 


128 கம்பன்‌ மலர்‌ 


நடுகாயகமாய்க்‌ கர்ப்பக்கருகம்‌. கர்ப்பக்‌ கருகத்தின்‌ 
உள்ளே கோயில்‌ கொண்டிருக்கிறார்‌ இறைவன்‌, விங்க 
உருவத்தில்‌. பெரியகோயில்‌ உள்ள லிங்கமும்‌ பெரிய 
லிங்கந்தாண்‌. பெருவுடையார்‌ அல்லது பிருஹத்சுவரர்‌ என்‌ 
பது அவர்‌ பெயர்‌. கர்ப்பக்‌ கிருகத்திற்கு மேலே பிசம்‌ 
மாண்டமான கோபுரம்‌. மேரு மலை போன ந தஷ்ணமேரு்‌ 
௮2. அந்த விமானத்தின்‌ உச்சியில்‌ சதுர வடிவமான 
பீரம்மரந்திரத்‌ தளக்கல்‌, பொற்கலசம்‌, பொன்போர்த்த 
ஸ்தூபி எல்லாம்‌ உண்டு. பிரம்மரந்திரத்‌ களக்கல்‌ ஒரே 
கருங்கல்‌; இருபத்தைக்து கன அடி; எண்பது டன்‌ நிறை 
உள்ளது. இதை அந்தக கோயில்‌ கட்டிய இடது திலீருந்து 
நாலு மைலுக்கு அப்பாலுள்ள சாரப்பள்ளம்‌ என்ற 
கிராமத்தலிருந்தே சாரம்‌ போட்டு இச்‌ கரத்தில்‌ ஏறி 
னார்களாம்‌. இந்தப்‌ பெரிய கோயில்‌ இன்று இருப்பது 
தஞ்சை நகரி2ல, இதை அன்று கட்டினான்‌ ராஜராஜன்‌ 
என்ற சோழமனனன்‌. சோழ அரசர்கள்‌--ஏன்‌!/--தமிழ்‌ 
நாட்டு மூவேந்தர்‌ எல்லோரும்‌ எடுப்பித்த கோயில்களில்‌ 
எல்லாம்‌ தலை சிறந்து விளங்குவது இச்தத்‌ தஞ்சைப்‌ 
பெரிய கோவில்தான்‌. ராஜராஜன்‌ ௧. பி. 985 முதல்‌ 
இருபத்தொன்பது ஆண்டு சோழ சாம்‌. ராஜயத்தைப்‌ பரி 
பாலித்‌ இருக்கிறான்‌. ராஜராஜன்‌ கட்டிக்‌ கலைக்‌ கோயில்‌ 
இன்று ராஜராஜேகவரம்‌ என்று வழங்கப்படுகிறது. ஆம்‌, 
அது தமிழரின்‌ பெருமையை உலக்ற்கு எடுத்துக்காட்ட 
அமைந்ச ஒரு கலைக்கோயில்‌ தான்‌. 


ல்‌ Zz 
த்க்‌ 
J கலை என்றால்‌ ஏன்னு? : கடவுள்‌ என்றால்‌ யார்‌ ?” 


என்று கேட்டால்கூட எளிதாகச்‌ சுட்டிக்‌ காட்டி 
விடலாம்போல்‌ இருக்கிறது, * கலை என்றால்‌ என்ன? 


என்று சொல்வதுமட்டும்‌ முடி காரியமாக இல்லை, 


கம்பன்‌ கலைக்கோயில்‌ 129 


கலைகளைப்ப ற்றி மேல்‌ காட்டார்‌ எழுதிய புத்தகங்களை எல்‌ 
லாம்‌ புரட்டலாம்‌. ரஸ்கின்‌, தாகூர்‌, , ஹாவெல்‌, ஆனந்த 
குமாரசாமி முதலிய அறிஞர்கள்‌, கலா ரஸிகர்கள்‌ எழுதி 
யதை யெல்லாம்‌ படித்துப்‌ படித்துப்‌ பார்த்தாலும்‌ கலை 
என்றால்‌ என்ன என்ற கேள்விக்கு, சரியான சுருக்கமான 
ஒரு விடை கிடைட்பது என்னவே சாத்தியமில்லைதான்‌. 


[: அழகுண ர்ச்சிக்குத்‌ திருப்தியளிக்கக்‌ கூடியதெல்லாம்‌ 
கலை' என்பார்‌ _ஒருவர்‌. *கலை என்பது க பட்லு 
செளந்தர்ய உணர்சீஇியில்‌.. பிறந்து. அவனுடை ப. இச்சை 
யைப்‌ பூர்த்தி செய்வது' என்பார்‌ ர்‌ மற்றொருவர்‌. “அழகைப்‌ 
பற்றிய ௪ சாஸ்திர மே அது என்பார்‌. இன்னும்‌ ஒருவர்‌. சரி] 
இர்திவியா க்சியானங்கள்‌ எல்லாம்‌ கலை என்ன என்பதைக்‌ 
காட்டிவீடுன்‌ றனவா £2 என்று கேள்வி, கன்னியாகுமரி. 
யீல்‌ கடற்கரையில்‌ நின்றுகொண்டு காலைக்‌ கதிரவன்‌ கடல்‌. 
அலைகளின மீ து மிதந்துகொண்டு உதயமாதிற. காட்சியைப்‌... 
பார்க்கிறான்‌ ஒருவன்‌, அந்தக்‌ காட்சி அவனுடைய செளந்‌ 
தர்ய உணர்ச்சியில்தான்‌ பிறக்கிறது; அவனுடைய உள்‌ 
ளத்திலே ஓர்‌ ஆனந்தத்தை உண்டாக்கத்தான்‌ செய்கிறது, 
அப்படியானால்‌ அந்தச்‌ சூரியன்‌, அந்தக்‌ கடல்‌, அந்த சூரிய 
உதயக்‌ காட்யெல்லாம்‌ கலையா ? கடலை விட்டு மலைக்குப்‌ 
போவோம்‌. திருக்குற்றால மலையில்‌ சித்திரா நதி ஓர்‌ அருவி. 
யாகக்‌ குதிக்கிறது ஒருகண்‌ கொள்ளாக்‌ காட்‌, அந்த 
அருவி நீர்‌ ஓசையோ ஈம்‌ செவிகளில்‌ இசையமுதத்தையே 
பொழிகிறது. அந்த அருவியில்‌ ஆடினாலோ உடல்‌ மாத்திர 
மல்ல உள்ளமே குளீருகிறது. ஆம்‌! மலையும்‌, மலைவீழ்‌ 
அருவியும்‌, அருவி நீர்‌ ஓசையும்‌ நமது அழகுணர்ச்?ிக்கு 
ஒரு திருப்தியைத்தான்‌ கொடுக்கின்றன ; ஓர்‌ ஆனந்தத்‌ 
தையே உண்டாககுகின்றன. ஆனால்‌ இந்த மலை, இந்த 
அருவி, இந்த ஓசையெல்லாம்‌ கலையா ? ஒரு பெண்‌ அழகே. 
உருவமாக அமை :ம்தவன்‌. மன்மதனுக்கு ஏற்ற ரதி. 

க, ம, [இ 


180 கம்பன்‌ மலர்‌ 


அவள்‌ செளந்தர்யம்‌ மக்கள்‌ எல்லோரையும்‌ வூகரிக்‌ 
கிறது. ஆம்‌. அவள்‌ மனிதனது அழகுணர்ச்சியைத்‌ 
அாண்டுகிறாோள்‌. உள்ளத்திற்கு ஓர்‌ ஆனந்தத்தைக்‌ கொடுக்‌ 
இருள்‌. அப்படியானால்‌ அந்தப்‌ பெண்‌ கலையா ? எல்லாக்‌ 
கேள்விக்கும்‌ ஓரே பதில்‌. இவை எல்லாம்‌ கலை அல்ல 
என்பதுதான்‌. ஏன்‌? இவையெல்லாம்‌ இறைவனால்‌ 
சிருஷ்டி.க்கப்பட்டவை. 

இறைவனது அருளைத்‌... துணைக்கொண்டு மனிதன்‌ 
தனது கற்பனையினால்‌ சிருஷ்டிப்ட ப்ப சுதான்‌ கலை. கலை என்‌... 
பது கற்பனா சிருஷ்டி. கலை கலை மனி தனுடை ய அனுபவத்தின்‌ 
மொழிபெயர்ட்‌ ப்பு என்று ) கூறலாம்‌, மனிதன்‌. ஜீவிப்பதே 
சிந்தனை செய்யத்தான்‌. “கான்‌ சிந்திக்கிறேன்‌. அதனால்‌ 
நான்‌ ஜீவிக்கிறேன்‌' என்பதுதான்‌ டேகார்ட்‌ என்ற பிரஞ்சு 
தத்துவ ஞானி கண்ட உண்மை மனிதன்‌ தன்‌ அறிவா ற்ற 
லால்‌ அலோசிக்கும்‌ காரியங்கள்‌ உணர்ச்சிப்‌ பெருக்கால்‌ 
அவன்‌ உள்ள இல்‌ எழுகின்ற சிந்தனைகள்‌ எல்லாம்‌ விண்‌ 
ணுலக மண்ணுலக அதிசயங்களை மட்டுமா ஊடுருவிப்‌ 
பார்க்கின்றன ? ஆராய்ந்து பார்த்தற்கும்‌ இயலாக தத்து 
வங்களுக்குள்ளும்‌ நுழைந்து எல்லா இடத்தம்‌ பரந்து நிற்‌ 
கும்‌ இறைவனையுங்கூட எட்டிப்பார்த்துவிடுகன்‌ றன. சிந்‌ 
தனை செய்கிற மனிதன்‌ தன்‌ சிறுமையை மறக்‌ துவிடுகிறான்‌, 
கற்பனா சக்தியாகிய ! புஷ்பக விமானத்தில்‌ ஏறி ஆகாயவீது 
களில்‌ சஞ்சரிக்க. ஆரம்பித்‌ தவிடுகிறான்‌... இந்த விதமாகச்‌ 
சிந்தனையில்‌ . பிறக்ன்ற கற்பனா ! சிருஷ்டியை சட்தசித்திரத்‌ 
திலும்‌, வர்ணட்‌ ஈட்‌ பூச்சுகளிலும்‌, கல்லுருவங்களிலும்‌ பரி பரண... 
மிக்கும்படி செய்கறவன்‌ எவனோ... அவனே... _கவிஞன்‌ ; 


அவனே த்திரகாரன்‌ ! அவனே சிற்பி அவர்கள து | சிருஷ்‌ 


தன்‌ னவை 


த்‌ கலை, கலை றந்த ம்‌ உலயெலுக்கும்‌ மாறுபட்ட 
தல்ல, உல காணுகின்ற _ த்‌ ப எடுத்துக்‌ 


அதிக்‌ 
காட்டி மக்கள்‌ டன்ன சகட எ _உணர்ச்கெளை ளை ஓர்‌ 
ட 


உன்னத நிலைக்கு உ॥ ர்த்து இறை ததத கலை, . 


கம்பன்‌ கலைக்கோயில்‌ 181 


சூரிய உதயம்‌ கலை அல்ல என்று கண்டோம்‌, ஆனால்‌ * 

அதே சூரிய உதயத்தை, 

தங்கம்‌ உருக்இத்‌ தழல்குறைத்துத்‌ தேனாக்கி 

எங்கும்‌ பரப்பியதோர்‌ இங்ககமோ 
என்று ஒரு கவிஞன்‌ கற்பனா சக்‌ நியோல்‌ சப்த ஜாலத்தில்‌ 
அமைத்துக்‌ காட்டினால்‌ அந்தச்‌ சிருஷ்ர கலைபா விடுற து, 
இருக்கு தறால மலையும்‌ அருவியும்‌ கலையல்ல, ஆனால்‌ அங்கு 
நரம்‌ காணும்‌ மலைகளையும்‌ மரங்களையும்‌ மணிக்கஉற்பாறை 
களையும்‌, தேனருவித்‌ இரை எழும்பி வானின்‌ வழி ஓழகு 
வதையும்‌ ஒரு சித்திரகாரன்‌ ஒரு பலகையிலே வர்ணங்‌ _ 
களைக்‌ குழைத்துப்‌ பூரிச்‌ சித்திரித்து விழுவாவேயானால்‌, 
அது கலையா யீடுறெது. 

ஓங்குமரன்‌ ஓங்மெலை ஓங்கிமணல்‌ ஐ௫, 

பூங்குலை குலாவுகுளிர்‌ சோலைபுடை விம்மத்‌ 

அங்குதிரை ஆறுதவழ்‌ குழலதோர்‌ குன்று 
என்ற சொற்‌ சித்திரம்‌ எவ்வளவு அழகாக இருக்கிறது ! 
ஓர்‌ அழகிய பெண்‌ கலையல்லதான்‌. ஆனால்‌ அந்தப்‌ பெண்‌ 
ணுருவை - செளந்தர்ய தேவதையை - ஒரு சிற்பி தன்‌ 
கற்பனைத்‌ திறன்‌ முழுவதையும்‌ காட்டி தன்‌ சிற்றுளியால்‌ 
கல்லிலே செ.அக்கி நிறுத்நிவீடுவானேயானால்‌ அந்தச்‌ லை. 
கலையாகிவீடுகிறது. ஆகவே மனிதன்‌ தனது கற்பனா சக்தி 
யால்‌ சிருஷ்டித்து அப்படிச்‌ சிருஷ்டி க்கப்பட்ட பொருளைப்‌ 
பிறர்‌ உணர்ந்து அனுபவிக்கத்தக்கவித மாகச்‌ தொல்லி2லர, 
இசையிலே, ஆட்டத்‌ திலோ, சித்திரத்திலோ அலலது கல்‌ 
விமலோ காட்டி விடுவானேயானாஉ அது கலையாஇவிடுகழது.. 
‘Artis to be imagined first and then made mani- 
fest through the medium of visible materials, visible} 
movements, auidible sounds, and perceptible smells 
என்ற ஆங்லெ விளக்சம்‌ இந்தக்‌ கொள்கைச்கு அரண்‌ 
செய்கின்ற து. ] 


192 கம்பன்‌ மலர்‌ 
8 

சரி, இனி கம்பனைப்‌ பார்க்கலாம்‌. கம்பனுடைய காவி 
யம்‌ இம௰மலையைப்‌ போன்ற ஒரு கம்பீரமான காவிய 
மாளிகை. கம்பன்‌ அந்தக்‌ காவிய ;மாளிகையையும்‌ அந்தக்‌ 
காவிய மாளிகையில்‌ நடமாடும்‌ “பாத்திரங்களையும்‌ எத்த 
கைய கலையழகோடு ருஷ்டி த்திருக்கிறான்‌ 'என்பதை எண்‌ 
ணும்போ அ கம்பன்‌ கலை உணர்ச்சியின்‌ வேகம்‌ நமக்குப்‌ 
புலப்படுன்‌ றத. இராம கதையிலே வரும்‌ பாத்திரங்களில்‌ 
| எல்லாம்‌ அதி முக்கியமான பாத்திரமான தூ கேவியைச்‌ 
| கம்பன்‌ எப்படிச்‌ சத்திரித்தருக்கறான்‌ என்று பார்ப்போம்‌. 
[” 1. ஜனகன்‌ மகளாய்‌ ஜான மிதிலையில்‌ அவதரிக்கிறோள்‌, 
பொன்னின்‌ ஜோதி, போதினில்‌ நாற்றம்‌, தென்னுண்‌ 
தேனின்‌ தீஞ்சுவை, செஞ்சொற்‌ கவி இன்பம்‌' எல்லாம்‌ 
திரண்டு உருவெடுத்தவளாக அவள்‌ இலங்குகின்றாள்‌. 

அவள்‌ ரூப செளந்தர்யத்தின்‌ எல்லை காணுூன்ருள்‌, 

கணங்குழையாள்‌ எழுர்ததற்பின்‌ 
கதிர்வானிற்‌ கங்கையெனும்‌ 
அணங்குஇழியப்‌ பொலிவிழர்த 
அரெொத்தார்‌ வேறற்றார்‌ 
என்று பாராட்டப்படுகன்றாள்‌. இளமை ஈலமெல்லாம்‌ 
நிறைந்து விளங்கும்‌ பேதைதான்‌ அவள்‌. அந்த நிலை 
யிலேதான்‌ கன்னிமாடத்திரு£து தெருவூடே செல்லும்‌ 
இராமனைக்‌ காண்கிறாள்‌ ; காதல்‌ கொள்ளுகிறாள்‌, வில்‌ 
இலாத்‌ வீரன்‌ என்பதந்கா 5 இரா னை. மானை அவ 
'சைகன்றாள்‌ இல்லை. தான்‌ முன்னர்க்‌ கண்டு காதலித்த 
தலைவனே என்று ஐயமற உணர்ந்த பின்தான்‌ அவனை 
மணக்க இசைகன்றாள்‌. இளமை உள்ளந்தான்‌ எனினும்‌ 
அதல்‌ உறுதியும்‌ உறைந்து டெக்கன்றது. இவள்‌ தாள்‌ 
நரம்‌ மிதிலையில்‌ கா, கின்ற சீதை. 

உ, பின்னர்‌ அயோத்தியில்‌, சக்கரவர்த்தியின்‌ மருமக 
ளாய்‌ “அண்ணல்‌ கெஞ்சிலைக்‌ சூரிசிலாகிய இராமனை 


கம்பன்‌ கலைக்கோயில்‌ 183 


இணைபிரியாது பெண்ணின்‌ இனகத உர 
ஒதை' வாழ்ன்றாள்‌. இராமன்‌ * தாயுரை கொண்டு 
தாதை உதவிய தீரணிதன்னை ' நீத்துக்‌ கானாளப்‌ புறப்‌ 
பட்டபோதும்‌, * காயகன்‌ வனம்‌ நண்ண அற்றான்‌ என்‌ 
றும்‌ மேயமண்‌ இழந்தான்‌ என்றும்‌ விம்மலள்‌ ' அவன்‌. 
அவன்‌ ' நீ வருந்தாதே, இங்கேயே இரு? என்று சொன்ன 
இய வெஞ்சொல்தான்‌ அவளைச்‌ சுட்டு வருத்துகன்றது. 
% கல்லரக்கும்‌ கடுமைய அல்ல நின்‌, சில்லரக்குண்ட 
சேவடிப்போது'' என்று செல்லும்‌ வழியின்‌ கஷ்டத்தை 
யெல்லாம்‌ இராமன்‌ பன்னிப்‌ பன்னி எடுத்துரை த்தா லும்‌, 
* நின்‌ ன்‌ பிரிவினும்‌ _கடுமோ _பெருங்காடு ' என்பதுதான்‌ 
அவள வள பதிலாக க நிற்கின்றது. இராமனும்‌ பின்னர்‌ ஒன்‌ 
றும்‌ செய்ய இயலா தவனாய்‌, * தையல்தன்‌ கற்டையே' 
தணையெனக்‌ கொண்டு காட்டிற்குச்‌ செல்கிறான்‌. இது 
நாம்‌ அயோத்தியில்‌ காணுகின்ற சீதை. சீதையின்‌ ரூப 
செளந்தர்யழம்‌ குணசெளந்தர்யமும்‌ ஒன்நேடு ஒன்று போட்டி 
போடுகின்றன. 


3 இ கானகத்திற்குத்‌ தன்‌ தலைவனான இராமனுடன்‌ போவ 
அனகன்‌ எவ்வனவு உத்ஸாகம்‌ அவளுக்கு / * பா. லுடை 
மொழியாளும்‌ பகலவன்‌ அனையானும்‌, சேலுடை நெடு 
தன்னீர்‌ சிந்தி விளையாடிப்‌ ' போகும்‌ காட்சியைக்‌ காணும்‌ 
போது சீதை காட்டுக்குப்‌ போகிறோமே என்று அஞ்சிய 
வளாகவர இருக்கிறாள்‌ ? சித இர கூடத்திலே இலக்குவன்‌ 
கட்டிய பர்ணசாலையில்‌ சதைக்கு ஓர்‌ *அந்தப்புரமும்‌ £ 
அமைக்கிறன்‌. சித்திரகூடத்திலும்‌ பின்னர்ப்‌ பஞ்சவடி 
யிலும்‌ எதை தன்‌ நாயகனுடன்‌ உறையும்‌ ஆனந்தத்தி 
லேயே முழுக இருக்கிறாள்‌. 

ஓ.திமம்‌ ஒதுங்கக்‌ சண்ட உத்தமன்‌ உழையள்‌ ஆகும்‌ 
ீதைதன்‌ கடையை சோக்ச்‌ சிறியதோர்‌ மூதுவல்‌ 
செய்கிறான்‌ . 


184 கம்பன்‌ மலர்‌ 


மாதவள்சானும்‌ அம்கு வர்‌அநீர்‌ உண்டு மீளும்‌ 

போதகம்‌ ஈடப்ப ரோக்டிப்‌ புதியசோர்‌ முறுவல்‌ 
பூக்றொள்‌. இதுதான்‌ அவர்களுடைய சந்தோஷகரமான 
வாழ்க்கையின்‌ எல்லையாடவிடுகிறது. இவள்‌ ண்ட. 
காரண்யச்தில்‌ நாம்‌ காணும்‌ தை. ' 

ட இலக்குவன்‌ கட்டிய பர்ணசாலை, அந்தப்‌ பர்ணசாலை 
கட்டியிருந்த இடம்‌ - எல்லாவற்றையுமே பெயர்த்து 
எடுத்து, இராவணன்‌ சீதையைத்‌ தூக்கிச்‌ செல்கிறான்‌. 
இலங்கை ஈகரீலே, அசோக வனத்திலே சிறை வைக்கிறான்‌. 
இங்கே, சிறையிருக்கும்‌ செல்வியாகிய சீதையின்‌ செளந்‌ 
தீர்யம்‌ சுடச்சுட ஒளிரும்‌ பொன்னே போல்‌ மேலும்‌ 

| மேலும்‌ பிரகாசிக்கின்றது. ரூப செளம்தர்யத்தின்‌ எல்லை 
* யாக நின்ற அவள்‌, குண செலந்தமயத்தின்‌ எல்லையாகவும்‌ ஈமக்‌ 
குக்‌ காட்சி அளிக்கிறாள்‌. 
அவி அச்‌தூல்‌ புனைவசொன்‌ றன்றிவேறு அறியாள்‌ 
தூலி யன்னம்மென்‌ புனலிடைத்‌ தோய்டிலா மெய்யாள்‌ 
தேவு தென்கடல்‌ அழுதுகொண்டு அணங்கவேள்‌ செய்த 
ஓவி யம்புசை யுண்டதே ஒக்கன்ற உருவாள்‌ 
என்று திட்டும்‌ சோக சித்தரத்ில்‌ அவளுடைய ரூப 
செளந்தர்யம்‌ குறையத்தான்‌ செய்கிறது. 
அறுர்‌து-மெல்லடகு யாரிட அருர்‌தமென்று அமுங்கும்‌ 
விரு அ கண்டபோது என்னுது மோஎன்‌ அ விம்மும்‌ 
மருர்து மூண்டுகொல்‌ யான்கொண்ட சேோய்ச்கு என 
மயங்கும்‌ 
என்று புலம்பும்‌ நிலையில்‌ சீதையின்‌ மண செளந்தர்யம்‌ 
உச்ச ஸ்தான த்தையே அடைஇறது. இந்த நிலையில்தான்‌ 
இசாமதூதனாகய அநுமன்‌ வநது சதையைக்‌ காண்டுன்‌ 
கூன்‌. அழி கொடுத்த ஆற்றுகின்றான்‌. திரும்பிச்‌ சென்று 
தான்‌ சீதையைக்‌ கண்டு களித்ததை இராமளீடம்‌ கூறு 
கின்றான்‌. 


கம்பன்‌ கலைக்கோயில்‌ 1865 


“விற்பெருர்‌ தடர்தோள்‌ வீர / வீங்குறிர்‌ இலங்கை வெற்பில்‌ 
ஈற்பெருர்‌ தவத்த ளாய ஈங்கையைச்‌ கண்டேன்‌ அல்வேன்‌ ; 
இற்பிறப்பு என்ப தொன்றும்‌, இரும்பொறை என்ப தொன்றும்‌, 
கற்பெனும்‌ பெயர தொன்றும்‌ களிஈடம்‌ புரியச்‌ கண்டேன்‌ ”' 

என்று அவன்‌ தான்‌ கண்ட காட்சியை வர்ணிக்‌ என்றான்‌. 

₹* உன்பெருர்‌. தேவி என்னும்‌ உரிமைக்கும்‌, உன்னைப்‌ பெற்ற 
மன்பெரும்‌ மருக என்னும்‌ வாய்மைக்கும்‌, மிதிலை மன்னன்‌ 
தன்பெரும்‌ தயை என்னும்‌ தகைமைக்கும்‌ தலைமை சான்றாள்‌ 
என்பெருந்‌ தெய்வம்‌ ஐயா !?' 


என்று வாயாரப்‌ பாடி. நாவாரத்‌ துதித்து, சதையை 
ஒரு செளத்‌5ர்ய நேவதையாகவே ஆக்கவிடுகறான்‌. செளர்‌ 
தர்ய தேவதையை அத்துடன்‌ விட்டானா அவன்‌? அவ 
ளுக்கு அழகான ஒரு கேரயிலையும்‌ கட்டிக்‌ கொடுத்து, 
அதில்‌ அந்தத்‌ தேவதையைப்‌ பிரதிஷ்டையும்‌ செய்துவீடு 
கிறான்‌. ஆ.(நியாகிய அகழி) இலங்கையாகிய மதில்‌ : அத 
னுள்‌ அசோக வனமாகிய கோயில்‌; கோயிலுள்‌, இலக்கு 
வன்‌ கட்டிய பர்ணசாலையாகஇிய சர்ட்பக்‌இருகம்‌. அதனுள்‌ 
தவழும்‌ தவஞ்‌ செய்து பெற்ற செளந்தர்ய தேவதை 
கோயில்‌ சொள்ரூகிறாள்‌. 
*£ வேலையுள்‌ இலங்கை என்னும்‌ விறிசகர்‌ ஒருசார்‌, விண்தோய்‌ 

காலையும்‌ மாலை தானும்‌ இல்லதோர்‌ கனகக்‌ கற்பச 

சோலை, அங்கு அதனுள்‌ உம்பி புல்வினால்‌ தொடுத்த தூய 

சாலையுள்‌ இருர்‌ தாள்‌ ஐய, தவம்செய்த தவமாம்‌ தையல்‌ 72 
என்று கம்பர்‌ செளந்தர்ய தேவதைக்குக்‌ கட்டிக்கொடுக்‌ 
கும்‌ கலைக்‌ கோயிலும்‌, ராஜராஜன்‌ பெருவுடையரருக்குக்‌ 
கட்டிக்‌ கொடுத்திருக்கும்‌ கலைக்‌ கோயிலையும்‌ ஒப்பீட்டு 
நேோக்கனால்‌ அவற்றின்‌ ஒப்புமை தெரியும்‌. இல்லாவிட்‌ 
டால்‌ * முந்தையோர்‌, செய்யுள்போல்‌ செய்த நீருக்கோயில்‌ * 
என்று தெரியாமலா பாடி வைத்தார்கள்‌ 7 


186 கம்பன்‌ மலர்‌ 
கம்பன்‌ பாட்டைப்‌ படித்து ராஜராஜன்‌ கோயிலைக்‌ 
கட்டினனா ? அல்லது ராஜராஜன்‌ கலைக்‌ கோயிலைப்‌ 
பார்த்துக்‌ கம்பன்‌ சவி அமைத்தானா? அதை ஆராய்ச்சி 
செய்ய வேண்டியவர்கள்‌ சரித்திர ஆசிரியர்கள்‌. கம்பனை 
யும்‌ கலையையும்‌ நாம்‌ அநுபலத்தால்‌ போ தும்‌. ராஜராஜன்‌ 
கோயிலையோ அல்லது அதனுள்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ 
பெருவடையாரையோ கண்டு தமிழர்‌ பலர்‌ தலைவணங்கா 
மல்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, இந்த அரிய கலைக்‌ கோயிலை 
அமைத்த தெய்வத்‌ தச்சன்‌, மகாகவி, கம்பன்‌ சந்கிதியிலே 
தமிம்‌ எல்லோரும்‌ தலை தாழ்த்‌இத்தான்‌ நிற்கின்றோம்‌, 


கம்பனும்‌ பாட பேதங்களும்‌ 
(பி. ஸீ] 


நவயுகப்‌ பிரசுராலயத்தார்‌ வெளியிட்ட ** கம்பன்‌ 
கவிதை '' என்ற ஒரு கட்டுரைத்‌ தொகுதியில்‌ ஈண்பர்‌ 
திரு முருகப்பா (காரைக்குடக்‌ குமரன்‌ பத்திரிகை 
ஆசிரியர்‌ ) * ஈல்ல பதிப்பு வரவேண்டும்‌ !' என்ற தலைப்‌ 
பெயரோடு ஒரு கட்டுரை எழு சியிருக்கறோர்‌. அதில்‌ கம்ப 
ராமாயண இடைச்‌ செருகல்களைக்‌ குறிப்பிட்டுவிட்டுப்‌ 
பின்வருமாறு கூறுகிறார்‌ : 


“்‌ இப்பொழுது அவசரமான தேவை யாதெனில்‌ சுத்த 
மான கம்ப ராமாயண மூலப்‌ பதிப்பொன்று வெளிவர 
வேண்டும்‌. இது ஒரு பெருமுயற்சி யென்பதில்‌ ஐயமில்லை. 
இதை வெளியிடத்‌ தகு நியுள்ளோர்‌ மிகச்‌ சிலரே யாவர்‌, 
அவர்கள்‌ இம்‌ முயற்சியில்‌ ஆர்வம்‌ கொண்டிருக்‌கிருர்கள்‌ 
என்பதிலும்‌ சந்தேகமில்லை.........ஈல்ல. பதிப்பு வர 
வேண்டும்‌. யுணிவெர்ஸிடியில்‌ ஏடுகள்‌ பல இருக்கின்றன. 
கம்பனை நன்கு கற்று அவன்‌ பாடலோடு கலந்து உணரும்‌ 
சக்திவாய்ந்த அறிவாளிகளைப்‌ பொறுக்‌? எடுப்பதென்றால்‌ 
ஒருவரின்‌ கைவிரல்களால்‌ அவர்களின்‌ தொகையை 
எண்ணிவிட முடியும்‌, இவர்கள்‌ ஓரு குழுவினராக 
இருந்து இப்பொழுது இருக்கற கம்ப ராமாயணத்தை 
வடிகட்டி எடுத்து ஈல்கவேண்டுவது அவசியமாகும்‌,” 


188 கம்பன்‌ மலர்‌ 


இந்த யோசளை வெளியிடப்பட்டதும்‌, “மிகவும்‌ 
சரியான யோசனை தான்‌ '' என்று தமிழிலும்‌ கம்ப ராமா 
பயணத்திலும்‌ பயிற்‌சயும்‌ ஆர்வமும்‌ உள்ள பலரும்‌ ஒரு 
முகமாக ஓப்புக்கொண்டார்கள்‌. இத்தகைய யோசனையை 
முதல்‌ முதல்‌ வெளியிட்டவர்‌ எனது விசேஷ மதிப்பிற்கு 
உரிய அன்பரும்‌ அறிஞரும்‌ ரஸிகரும்‌ ஆவர்‌, அவரே 
தமது கட்டுரை முடிவில்‌, “ஒரு நல்ல கமிட்டியை அமைக்‌ 
கலாம்‌. அதிலிருந்து புத்தகத்தை வெளியிடலாம்‌'' என்றும்‌ 
அபிப்பிராயப்பட்டி ருக்கிறார்‌. 


சென்னைப்‌ பல்ஃஃக்‌ கழகத்தில்‌ ஆராய்ச்சித்‌ துறைத்‌ 
தலைமை ஆசிரியரான ஸ்ரீ வையாபுரிப்‌ பிள்ளை அவர்களும்‌, 
வேறு சிலரும்‌ ஒரு சிறு கழகமாக அமைந்து சரியான 
பூப்பை வெளியிடவேண்டியது அவசியமாகும்‌, பல 
ஏடுகளிலும்‌ உள்ள பாட பேதங்களை ஒருவாறுஆராய்ந்து 
வீரைவில்‌ ஒரு பதிட்பு வெளியிடட்பெறவும்‌ வேண்டும்‌. 
ஆராய்ச்சி முறையில்‌ பாட. பேதங்களெல்லாம்‌ அறிஞர்க 
ளாலும்‌ ரஸீ£ர்களாலும்‌ ஈன்கு பரீசீஎனை செய்யப்பட்ட 
பின்புதான்‌ முடி.வான கல்ல பதிப்பு வெளிவரக்‌ கூடும்‌, 
அந்த முடிவான பதிப்பிற்து எவ்வளவு காலம்‌ பிடிக்‌ 
குமோ? தமிழர்களுடைய அசிரத்தையைப்‌ பார்த்தால்‌ 
கொஞ்சம்‌ பயமாகத்தான்‌ இருக்கிறது. எனவே, சிறந்த 
பாடபேதங்களோடாவது ஒரு நல்ல பதிப்பு, யுனிவெர்‌ 
ஸிடி ஆராய்ச்சித்‌ துறைத்‌ தலைவரின்‌ தலைமையில்‌ சமீப 
எதர்காலத்தலே வெளிவரும்‌ என்று எதிர்பார்க்கிறோம்‌. 


பழைய ஏடுகளைப்‌ பார்த்தால்‌, பொருத்தமான 
பாடங்கள்‌ கிடைக்கத்தான்‌ செய்கின்றன. இத்தகைய 
பாடங்களில்‌ சிலவற்முற எடுத்துக்‌ காட்டி அவற்றின்‌ 
பொருத்தத்தையும்‌ ஒருவாறு விளக்குவதுதான்‌ இந்தச்‌ 
சிறு கட்டுரையின்‌ நோக்கம்‌. 

பல பாடல்களால்‌ கோசல நாட்டைச்‌ சித்திரித்துக்‌ 


கம்பனும்‌ பாட பேதங்களும்‌ 189 


கொண்டே போகும்‌ கம்பன்‌ அந்த நாட்டை ஓரே பாட்‌ 
டில்‌ சின்னஞ்‌ சிறு த்‌ ரமாகவும்‌ காட்ட விரும்புஒறான்‌? 
கேர்தைகள்‌ சொரிவன 
குளிர்‌இள ஈறவம்‌ 2 
பாதைசள்‌ சொரிவன 
பருமணி சனகம்‌ 7 
ஊதைகள்‌ சொரிவன 
உயிர உறும்‌ அமுதம்‌ 7 
காதைகள்‌ சொரிவன 
செவி. நுகர்‌ கணிகள்‌. 
இந்தப்‌ பாட்டிலே பின்‌ இரண்டு அடிகளும்‌ சில பழைய 
பதிப்புகளில்‌, 
ஊசைகள்‌ சொரிவன 
உதையுறும்‌ அழுதம்‌ £ 
காதைகள்‌ சொரிவன 
செவிஈகர்‌ கவிகள்‌ 
என்று காணப்படுகனெறண. 

“்‌ உறையுறும்‌ அமுதம்‌” என்பதற்கு “நீர்த்‌ 
தளிகள்‌” என்று பொருள்‌ கொள பிறொர்கள்‌ , (உறை துளி. 
அழுதம்‌ஃநீர்‌.) காற்று நீர்த்தளிகளைச்‌ சொரிகன்றன 
என்பது அந்தச்‌ செய்யுளடியின்‌ பொருள்‌. ஆனால்‌ 
ஈ உயிர்‌ உறும்‌ அமுதம்‌ ?* என்ற பாடந்தான்‌ சரியான 
பாடம்‌, உயிர்‌ உறும்‌ அமுதம்‌ '? என்றால்‌ “ உயிர்‌ 
அதிகரிக்கும்‌ அமிர்தம்‌ '? என்று பொருள்‌. உயிர்த்‌ தியை 
ஓங்கி ஜொலிக்கச்‌ செய்யும்‌ அமிர்தம்‌ குளிர்ந்த காற்றில்‌ 
இருக்கிறது என்பது கவிஞன்‌ கருத்து, 

இதே கருத்தை ஆரணிய காண்டத்திலும்‌ பார்க்‌ 
கிறோம்‌. “ஒருவர்‌ ஆவி தரினும்‌ உதவற்கு ஒத்ததென்றல்‌'” 
என்ற செய்யுட்‌. பருதியிலே. காற்றின்‌ குளிர்ச்சியை 
* அமுதளவிய சதம்‌'' என்று அயோத்தியா காண்டத்‌ 


140 கம்பன்‌ மலர்‌ 


இலும்‌ கவிஞன்‌ குறித்துச்‌ செல்கிறான்‌. “கோதைகள்‌ 
'சொறரிவன......” என்ற பாட்டைப்‌ பாடிப்‌ பார்த்தாலும்‌, 
“உயிர்‌ உறும்‌ அமுதம்‌?! என்ற பாடமே பாட்டின்‌ 
இசை யின்பத்திற்கும்‌ பொருந்துவதாகும்‌ என்பது தெரிய 
வரும்‌. 

இந்தச்‌ செய்யுளின்‌ கடைசி அடியில்‌, !! செவிநுகர்‌ 
கவிகள்‌ ” என்பதும்‌ சரியான பாடமன்று. கவிகளைச்‌ 
செவிகள்‌ நுகர்கன்றன என்று சொல்வத ங்கும்‌ ஓரு கம்‌ 
பனா வேண்டும்‌ ? !! செவிநுகர்‌ கனிகள்‌ '' என்பதுதான்‌ 
சரியான பாடம்‌. இந்தத்‌ திருத்தமான ' பாடத்தைப்‌ 
பண்டிதர்‌ ஸ்ரீ வை. மு. கோபால கிரஷ்ணமாசாரியரும்‌ 
தமது பாலகாண்ட உரையில்‌ உபயோகித்துக்கொண்‌ 
டிருக்கறார்‌. 

கதைப்‌ பாடல்களைப்‌ பாடிப்‌ பாடிக்‌ கோசலநாட்டிலே 
நல்லறிஞர்கள்‌ காலக்ஷேபங்களை ஈடத்துறொர்களாம்‌. 
உத்தமக்‌ கவிஞர்களின்‌ தெய்வப்‌ பாடல்களைத்தானே 
அவர்கள்‌ பன்படுத்திக்கொள்வார்கள்‌? அந்தப்‌ பாடல்கள்‌ 
அறிவின்‌ கனிகளைச்‌ சொரிகன்றனவாம்‌ ; வாழ்க்கை 
அனுபவங்களிலே கனிந்தவரும்‌ அருங்‌ கனிகளையும்‌ 
சொரிந்து தருன்றனவாம்‌ கற்பக தருவைப்போலே. 
அந்தக்‌ கனிகளைக்‌ கவிஞன்‌ ** தோல்‌ இல்லாத, கொட்டை 
யில்லாத, கனிகள்‌'' என்கிறான்‌ ; * செவியே வாயாகக்‌ 
கொண்டு -செவியுள்‌ சாவின்‌ சுவை கொண்டு - சுவைத்து 
இன்புறும்‌ கனிகள்‌ '* என்கிறான்‌. என்ன அழகான, 
பொருத்தமான, பாடம்‌! கவிகளைச்‌ * செவிநுகர்கனிக 
ளாக”ச்‌ சொரிந்து தரும்‌ கற்பகதரு அல்லவா கம்பன்‌ £ 


** செவிநுகர்‌ கனிகள்‌", *செவிநுகர்‌ கவிகள்‌ '' ஆனது 
எப்படியென்று கேட்கிறீர்களா? “னி'' என்ற எழுத்து 
“வி” என்று மாறிவிட்டதில்‌ அதிசயம்‌ இல்லை,--** எழுதி 
னவன்‌ ஏட்டைக்‌ கெடுத்தான்‌ ; படித்தவன்‌ பாட்டைக்‌ 


கம்பனும்‌ பாட பேதங்களும்‌ 141 


கெடுத்தான்‌ !'' என்ற ரீதியிலே. ஆனால்‌ இது மட்டுமா 
காரணம்‌? '' செவிக்குள்ளே கனி போகுமா £ ”' என்ற 
ஆராய்ச்சியும்‌ ஒருவேளை ஒரு காரணமாக இருக்குமோ 
இந்தச்‌ இதைவிற்கு ? கவித்துவ சக்தியை இப்படியெல்‌ 
லாம்‌ ஆராய்ந்து பழுதுபார்க்கக்‌ கூடியவர்கள்‌ இந்த 
நாளிலும்‌ இல்லையா ? 
வேறோர்‌ உதாரணம்‌ பார்க்கலாம்‌. கோசல நாட்டின்‌ 
வேறொரு குட்டிச்‌ சித்திரம்‌: 
வண்மை இல்லைஜர்‌ 
வறுமை இன்மையால்‌ 
திண்மை இல்லைரேர்‌ 
செறுஈர்‌ இன்மையால்‌ ; 
உண்மை இல்லைபொய்‌ 
உரையி லாமையால்‌ ; 
ஒண்மை இல்லைபல்‌ 
கேள்வி ஓங்கலால்‌, 
கோசல நாட்டிலே வறுமையில்லாததால்‌ வண்மை 
யில்லை என்றும்‌, பகை இல்லாததால்‌ திண்மை வாய்ந்த. 
வல்லரசு படையாதென்றும்‌, ஒருவரும்‌ பொய்‌ சொல்லாத 
தால்‌ '* இவன்‌ அரிச சந்திரன்‌ !'” என்று அதிசயமாய்‌ ஒரு 
வையும்‌ சுட்டிக்காட்ட முடியாதென்றும்‌ கூறிவரும்‌ 
கவிஞர்‌ கடைசியாக, கல்வி கேள்விகள்‌ ஓங்கக்கொண்டே 
யீருப்பதால்‌ ஒருவனை மேதாவி என்றும்‌, பண்டிதன்‌ 
என்றுங்கூட அந்த நாட்டிலே சுட்டிக்காட்ட முடியா 
தென்‌ூருர்‌. ஆனால்‌ இந்தக்‌ கருத்தை வெளியிடும்‌ கடை 
அடி, சில பதிட்புகளில, 
வெண்மை இல்லைபல்‌ 
கேள்வி மேவலால்‌ 
அதாவது, கல்வி கேள்விகளால்‌ “அந்த நாட்டிலே அறி 
யாமை இல்லை--என்று சிதைந்து காணப்படுகிறது, முதல்‌ 


148 கம்பன்‌ மலர்‌ 


மூன்று அடிகளின்‌ அமைப்பு முறையே இந்தப்‌ பாடம்‌ 
தவறானதென்ற காட்டி விடுகிற தல்லவா 2 
இன்னும்‌ ஓர்‌ உதாரணம்‌. தசரத சக்கரவர்த்தியின்‌ 
அரசியல்‌ மாட்‌சியைக்‌ குறிப்பிட விரும்பிய கம்பன்‌ அந்த 
மன்னனை, 
உயிரெலாம்‌ உறைவதோர்‌ 
உடம்பும்‌ ஆயினான்‌ 
என்று வருணிக்கிறான்‌. இந்த அடி ஒரு புதிய பதிப்பிலே, 
உயிரெலாம்‌ உறைவதோர்‌ 
உயிரும்‌ ஆயினான்‌ 
என்று சிதைந்துவிட்டது ! “' இிருந்திவிட்டது!'” என்று 
எண்‌ ணுகிறவர்களும்‌ உண்டு. “உயிரெலாம்‌ உறைவகோர்‌ 
உயிர்‌ ” பரமாத்மா என்றும்‌, அந்தப்‌ பரமாத்மா ஆக 
விட்டான்‌ தசரதன்‌ என்றும்‌ பொருள்‌ கொள்ளுறொர்கள்‌!: 
ஆனால்‌ உயிரெலாம்‌ உறைவதோர்‌ உடம்பாக அமைந்‌ 
தீதி தசரத ராஜாங்கம்‌ என்பதுதான்‌ கம்பன்‌ கருதிய 
பொருள்‌. * மன்னன்‌ உயிர்த்தே மலர்தலை உலகம்‌ ?” 
(மன்னனை உயிராக உடையது உலகம்‌) என்பது சங்கப்‌ 
புலவர்‌ வெளியிடும்‌ பழைய அரசியல்‌ கொள்கை, “அரசன்‌ 
அல்லது அரசாங்கமே உயீர்‌ ; ஜன சமூகம்‌ உடம்பு '* 
என்பது பொருள்‌. கம்பனோ, :* அரசாங்கமே உடம்பு ; 
கன சமூகமே உயிர்‌ ? என்று அந்தப்‌ பழைய கொள்‌ 
கையை மாற்றிக்‌ கொள்றோன்‌. 
இதே கொள்கையைக்‌ கம்பன்‌ அயோத்தியா காண்‌ 
டத்திலும்‌ வெளீயிடுறொன்‌, 
வையம்‌ மன்னுயிர்‌ 
ஆக,அம்‌ மன்னுயிர்‌ 
உய்யத தாங்கும்‌ 
உடல்‌அன்ன மன்னனுக்கு 
என்ற செய்யுளடிகளிலே. எனவே, “ உயிரெலாம்‌ உறைவ 


ள்‌ 


» 


கம்பனும்‌ பாடபேதங்களும்‌ 148 


தோர்‌ உடம்பும்‌ ஆயினான்‌” என்பதுதான்‌ சரியான பாடம்‌ 
என்று முடிவு கட்டலாம்‌, 
மேலும்‌ ஓர்‌ உதாரணம்‌; தாடகையின்‌ செய்தியை 
ராமனுக்குத்‌ தெரிவிக்கும்போது, 
முன்‌உலகுஅ ளித்துமுறை 
கின்றஉயிர்‌ எல்லாம்‌ 
தன்‌உணவெ னச்கருது 
தன்மையவள்‌, மைந்த / 
என்‌இனிஉ ணர்த்துவது 
இனிச்சிநிது சாளில்‌ 
மன்‌உ௰ிர்௮ னைத்தையும்‌ 
வயிற்றில்‌இடம்‌ என்றான்‌. 
ரக்ஷ்க மூர்த்தியின்‌ அவதாரபல்லவா ராமன்‌ ? அந்த 
சக்ஷ்க சக்தியால்‌ முறையாக உலகில்‌ நின்ற உயிர்களையெல்‌ 
லாம்‌ தனக்கு உணவென்று கருதுறொளாம்‌ அரக்கியா 
கிய தாடகை, எனவே ஜீவகாருண்யத்திற்காகவே 
அவளைக்‌ கொல்ல வேண்ட மென்கிறன்‌ விசுவாமித்திரன்‌. 
அப்படிச்‌ சொல்லும்போதே ராமனை, “மைந்த!” என்று 
அழைப்பது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. 
“* தந்த நீ, தனித்‌ 
தாயும்‌ நீஇவர்க்கு7 
எந்தை தந்தனன்‌ 7 
இயைந்த செய்கென்றான்‌ '” 
என்று இதற்குமுன்‌ சொல்லுகிறபடி, தசரதன்‌ ராம 
லட்சுமணர்களை விசுவாமித்திரனுக்கு அடைக்கலமாகக்‌ 
கொடுத்துவிட்டான்‌. ஆகவே, விசுவாமித்திரன்‌ தாடகை 
இருந்த வனத்திலே ராமனை, “சக்கரவர்த்தி மகனே!” 
என்று அழையாமல்‌, **மைந்த!'' என்று தன்‌ மகனாகவே 
அழைப்பது பெரிதும்‌ பொருத்தமானதல்லவா ? 
இவ்வளவு பொருத்தமான பாட்டிலும்‌, இரண்‌ 


144 கம்பன்‌ மலர்‌ 


டாவது அடி சிதைந்து போயிருக்கறது, சில பதிப்புக்‌ 
களில்‌, 
“ தன்னுயிர்‌ எனக்சருது 
கன்மையினன்‌ மைந்த / ”" 

என்று. உயிரெலாம்‌ தன்‌ உயிர்‌ எனக்‌ கருதும்‌ தன்மை 
வாய்ந்தவனாம்‌ சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி 
யின்‌ திருமகனே 1/-என்று விசுவாமித்திரன்‌ அழைக்‌ 
இருனாம்‌, தான்‌ ராமனை அடைக்கலமாகவும்‌ மைந்தனாமாக 
வும்‌ பெற்ற பின்புங்கூட. 

மேலும்‌, மன்னுயிரெல்லாம்‌ தன்னுயிராகப்‌ பாதுகாப்‌ 
பதுதானா தசரத சக்ரவர்த்தியின்‌ சிறப்பியல்பு? . மற்ற 
அரசர்களுக்கு மாட்சியக அமையலாம்‌ இந்த லட்யெம்‌. 
ஆனால்‌ மன்னுயிர்களை யெல்லாம்‌ உய்யத்‌ தாங்கும்‌ உடம்‌ 
பல்லவா தசரதன்‌ ₹ 

இப்படிப்பட்ட பிழைகளைக்‌ காட்டிலும்‌ மோசமான 
பிழைகளும்‌ சிதைவுகளுங்கூட ராமாயண த்திலே காணப்‌ 
படுகின்றன. உதாரணமாகக்‌ கம்பன்‌ சீதா ராமர்களின்‌ 
காதலை வர்ணிக்கிறானல்லவா ? அந்தச்‌ ச$தர்ப்பத்தில்‌ 
ஒரு பாட்டு: முதல்‌ இரண்டு அடிகளை மட்டும்‌ பார்ப்‌ 
போம்‌. 

அந்தமில்‌ அழகனை 
அணைஃ லாமையால்‌ 
பைந்தொடி ஓவியப்‌ 


பாவை போன்றனள்‌ 


என்ற டாடந்தான்‌ எல்லரப்‌ பதிப்புக்களிலும்‌ காணப்படு . 


கிறது. *அந்தமில்‌ அழகன்‌ '' என்ற சொற்றொடர்‌ 
அழகாய்த்தான்‌ இருக்கறது. ஆனால்‌ அவலை அணை 
யப்‌ டெராததால்‌ சீதை சித்திரப்‌ பதுமைபோல நின்று 
விட்டாள்‌ !/--என்ம வருணணை எப்படி? கொஞ்சம்‌ ரஸக 
குழைவாகத்தானே தோன்றுகறகு? மேலும ௮வள்‌ சித்‌ 


ல 


கம்பனும்‌ பாடபேதங்களும்‌ 145 


சித்திரப்பதுமைபோல்‌ இருந்ததற்கு, “அந்தமில்‌ அழகனை" 
அணைந்துகொள்ளமுடியாதது எப்படிக்‌ காரணமாகும்‌ 7 
தர்க்க ரீதியாகவும்‌ பொருத்தமாயில்லையே ! 
எனவே இந்த முதல்‌ அடியை, 
அந்தமில்‌ அழகனை 
அடை லாமையால்‌ 
என்று மாற்றியிருக்கறார்‌ பரம ரஸிகரான ஒரு ஈண்பர்‌, 
 அணைலொமையால்‌”” என்பதை, “£ அடைகலொமையால்‌ ”' 
என்று மாற்றியதில்‌ ரஸக்‌ குறைவிற்கு ஓரளவு பரிகாரம்‌ 
இடைக்கத்தான்‌ செய்கிறது. ஆனால்‌ பழைய ஏட்டுப்‌ 
பாடம்‌ எவ்வளவு பொருத்தமாயிருக்கிறது, பாருங்கள்‌ : 
அந்தமில்‌ ரோக்‌(கு)இமை 
அணைஃூ லாமையால்‌, 
பைர்தொடி ஓவியப்‌ 
பாவை போன்றனள்‌ ॥ 
ஒதை ராமனை நோக்கிய அந்தக்‌ காதல்‌ நோக்கு, 
“ அந்தமில்‌ நோக்‌” காக வளர்ந்துகொண்டே போவதும்‌ 
அந்த ஆச்சரியமான பார்வையில்‌ கண்ணிமைகள்‌ கண்ணை 
அனைத்துக்கொள்ள மறந்துபோவதும்‌, அதனால்‌ சீதை 
சிக்திரப்‌ பதுமைபோல்‌ நின்றுவிடுவதும்‌ எவ்வளவு ரஸ 
மான, ஆச்சரியமான, கம்ப சித்திரம்‌! இத்தகைய காதலர்‌ 
கண்களை முதல்‌ முதல்‌, * ஒன்றையொன்று உண்ணும்‌ 
கண்கள்‌ ” என்று கு,றிப்பிடுகறான்‌ கவிஞன்‌. அவ்வளவு 
காதற்‌ பசியாம்‌, பிறகு, **பருகிய நோக்கு”' (காகமுள்ள 
வன்‌ தண்ணீர்‌ பருகுவதுபோல்‌ ஒருவரழகை ஒருவர்‌ பருகி 
அனுபவிக்கும்‌ கண்பார்வை) என்கிறான்‌, இப்படி. 
பெல்லாம்‌ வருணித்துவரும்‌ கவிஞன்‌ கடைசியாக சீதை 
யின்‌ காதல்‌ கோக்கை *: அந்தமில்‌ நோக்கு” என்று குறிப 
பிடுவது செள$தரிய சிகரமாகத்‌ தோன்றுகிறது இந்தக்‌ 
கவிதைப்‌ பகுதிக்கு. 
ச. ம, 10 


146 கம்பன்‌ மலர்‌ 


இப்படிப்பட்ட பொருத்தமான பாடங்களை யெல்லாம்‌ 
எப்பேர்ப்பட்ட ரஸிகராலும்‌ ஊகஞ்‌ செய்துவிட முடி 
யாது; கடைக்கும்‌ ஏட்டுப்‌ பிரதிகளையெல்லாம்‌ ஆராய்ந்து 
தான்‌ கண்டுபிடிக்கமுடியும்‌, இப்போது கம்பராமாயணம்‌ 
இருக்கும்‌ நிலையில்‌, “ஏடுகளைச்‌ சிரமப்பட்டுட்‌ பார்க்க 
வேண்டியதில்லை. இருக்கும்‌ பதிப்புகளே போதும்‌" 
என்று நினைப்பது எவ்வளவு தவமுனதோ, அவ்வளவு 
தவறானது, “ஒரு ரஸிகரோ, சில ரஸிகர்களோ சரியான 
பாடங்களை ஊூத்துக்‌ கண்டுபிடி த்துவிடலாம்‌'' என்று 
கருதுவதும்‌. 

பழைய ஏடுகளைப்‌ பாராமல்‌ ஓவ்வொரு ரஸிகரும்‌ 
அறிஞரும்‌ பாடங்களை ஊகஞ்‌ செய்துகொண்டே போவ 
தானால்‌, பழைய பாடங்களின்‌ கதிதான்‌ என்ன ?. 
தமிழுக்குக்‌ கதியான கம்பன்‌ கதிதான்‌ என்ன £ சரியான 
பாட பேதங்கள்‌ அகப்படுவதற்கு மாறாக அபிப்பிராய 
பேதங்களே அதிகரிக்கவும்‌ கூடுமல்லவா ? 

பல பிரதிகளை ஒப்பிட்டுப்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌ 
பாட பேதங்களைக்‌ குறித்துக்கொள்ளவேண்டும்‌. நாட்டின்‌ 
பல பகுதிகளிலும்‌ வழங்கிவந்த பிரதிகளையும்‌ ஆராய்ந்து 
பார்க்கவேண்டும்‌, இப்படிக்‌ கடைக்கும்‌ பாட. பேதங்‌ 
காவெல்லகம்‌ ரஸிகர்களும்‌ அறிஞர்களும்‌ பல முறை 
ஆசாய்ந்து பார்க்கவேண்டும்‌. இந்த நீண்ட வழிதான்‌ 
கம்ப ரராமாயணத்திலே உண்மைப்‌ பாடம்‌ காண்பதற்கு 
இன்றியமையாத வழி. இதைத்‌ தவிர வேறு குறுக்கு 
வழி கடையா து. இந்தப்‌ பெருமெறியிலே போய்ப்‌ பார்த்த 
பிறகுதான்‌, ஊகஞ்செய்து பார்க்கவும்‌ ரஸீகர்களுக்கும்‌ 
அறிஞர்களுக்கும்‌ உரிமை உண்டு. 


“இவள்‌ ” 
[கி, வா, ஜகந்நாதன்‌ ] 


ஆன்‌ ஆருயிர்த்‌ மமையனைத்‌ தேடிக்கொண்டு தம 
ரோடும்‌ படையோடும்‌ 'புறப்பட்ட பரதன்‌ கங்கைக்‌ கரை 
யில்‌ உள்ளம்‌ தூயவளுயெ குகனைச்‌ சந்இிகின்றான்‌. 
இராமன்மேல்‌ நிமிர்ந்த காகலுடைய அவ்விருவருடைய 
சந்திப்பைக்‌ கூறும்‌ குகப்படலம்‌ உணர்ச்சி ததும்பும்‌ 
அழகிய இத்திரம்‌. உள்ளம்‌ உருக்கும்‌ பல அருமையான 
கவிகளை அப்படலத்திலே காணலாம்‌. குகனுடைய 
உணர்ச்சி மிக்க காதலும்‌, பரதனுடைய ஆழ்ந்தடங்கிய 
பேரன்பும்‌ அப்படலத்தில்‌ யமுனையும்‌ கங்கையும்‌ போலப்‌ 
பெருக்கெடுத்து ஓடுகின்றன. கமபருடைய வாக்கிலே 
ஒரு தனியான அழகும்‌ ஆற்றலும்‌ பொலிகின்‌ றன, கம்பர்‌ 
பாத்திரங்களின்‌ கூற்றாகப்‌ பல செய்திகளை அமைப்ப 
தோடு, பரதனைப்‌ புகழ்நீதும்‌ கைகேயியை இகழ்ந்தும்‌ 
சில பகுதிகளைத்‌ தம்‌ கூற்றாகவே அமைத்திருக்கிறார்‌. 

பரதன்‌, இராமபிரான்‌ எங்கே படுத்திருந்தான்‌ என்‌ 
பதைக்‌ கேட்கிறான்‌. குகன்‌ அவ்வீடத்தைக்‌ காட்டுகிறான்‌, 
தருப்பைப்‌ புல்‌ மெத்தையில்‌ கல்லைத்‌ தலையணையாக 
வைத்து வார்ச்சிலைத்‌ தடக்கை வள்ளல்‌ வைகிய பள்ளியைக்‌ 
கண்டு பரதன்‌ துக்கக்‌ கடலில்‌ முழுகி முழுக எழுறொன்‌ஃ 


148 தத்தன லத்‌ 


பிறகு லக்ஷ்மணன்‌ எங்கே படுத்திருந்தான்‌ என்று வினா 
வியபொழுது, குகன்‌ சொல்கிறான்‌, 
££ அல்லைஆண்டு அமைர்த மேனி 
அழகனும்‌ அவளும்‌ அஞ்ச 
வில்லைஊன்‌ நியகை யோடும்‌ 
வெய்துயிர்ப்‌ போடும்‌ வீரன்‌, 
கல்லைஆண்டு உயர்க்த தோளாய்‌, 
கண்கள்நீர்‌ சொரியக்‌ சங்குல்‌ 
எல்லைகாண்‌ பளவும்‌ நின்றான்‌; 
இமைப்பிலன்‌ ஈயனம்‌'' என்றான்‌. 


இராமபிரானும்‌ €தா பிராட்டியும்‌ தயிலும்பொழுது 
லக்ஷ்மணன்‌ தூங்காமல்‌ வீடிய விடிய நின்றுகொண்டிருநீ 
தானாம்‌. விலை ஊன்றிப்‌ பீடித்த கை, இடையிடையே 
பெருமூச்சு - இந்த நிலையில்‌ அந்த வீரன்‌ - நின்‌. றுகொண் 
டிருந்தான்‌. சண்கள்‌ தாரை தாரையாக நீர்சொரிய, 
இரவு முழுதும்‌ இமைகொட்டாமல்‌ நின்‌. றுகொண்டிருந்தா 
னென்று குகன்‌ சொல்கிறான்‌. இரவு முழுதும்‌ இமை 
கொட்டாமல்‌ இராமபிரானையும்‌ சீதையையும்‌ பாதுகாத்‌ 
துக்கொண்டு லக்ஷ்மணன்‌ தூங்காமல்‌ இருந்தானென்று 
சொல்லும்‌ குகன்‌ என்ன செய்தான்‌ ? யாவரையும்‌ பாது 
காத்துக்கொண்டு அவனும்‌ தூங்கவில்லை, 


மேலே சொன்ன பாட்டில்‌ ' இராமபிரானும்‌ 
இதா பிராட்டியும்‌ தயிலும்போது' என்ற பொருளைத்‌ 
தருவது, 
££ அல்லைஆண்டு அமைந்த மேனி 
| அழகனும்‌ அவளும்‌ துஞ்ச” 
்‌ என்ற முதல்‌ அடி. * இருளை? ஆட்சிகொண்டு கருமை 
” பொருந்திய திருமேனியில்‌ இணையற்ற அழகுடை.யவ 
 ஒயெ இராமபிரானும்‌ அவளும்‌ அயிலும்‌போது' என்‌ 


“அவள்‌” 149 


பது இதன்‌ பொருள்‌. இராமபிரானை, அல்லை ஆண்டு 
அமைந்த மேனி அழகன்‌ ' என்று ஐந்து சொற்களால்‌ ( 
வருணித்த கவிஞர்‌, பிராட்டியை * அவள்‌ * என்ற சுட்டுப்‌ ட்‌ 
பெயராலே குறித்துச்‌ செல்கின்றார்‌. இது நியாயமா 8 
காவிய நாயகனுடைய பெருமைகளுக்குக்‌ குறைவில்லாத 
சிறப்பைப்‌ பெற்ற காவிய காயகயை இப்படிச்‌ சொல்லி 
விட்டுவிடுதல்‌ காவிய கதிக்கு இழுக்கல்லவா ? அழ 
என்றுகூடச்‌ சொல்லவில்லையே!-இப்படி மூதவலில்‌ 
தோன்றுகிறது நமக்கு. 


இந்தப்‌ பாட்டு, கவியின்‌ கூற்றாக அமைந்தது அல்ல £ 
குகனுடைய வார்‌ த்தையாக வருகிறது, சிறந்த காடகக்‌ 
கவிஞராயெ கம்பர்‌ கதா பாத்‌ இரங்களின்‌ கூற்றுக்களில்‌ 
அவர்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்திச்‌ சிறந்த 
உயிரோவியங்களைச்‌ சிருஷ்டிப்பதில்‌ இணையற்றவர்‌. ஒரே 
நிகழ்ச்சி நிகழும்போது, தத்தம்‌ குண வேறுபாடுகளாலே 
வெவ்வேறுவிதமான உணர்ச்சிகளை வெளியிடும்‌ முரண்‌ 
பட்ட பாத்திரங்களை இராமாயணத்தில்‌ நாம்‌ காணு 
றோம்‌, கவிஞர்‌ அவ்வளவு பாத்திரங்கள்‌ ன்‌ குணங்களையும்‌ 
ஒன்றனோடு ஒன்‌ று கலக்காமல்‌, தத்தம்‌ சிறப்பியல்புகளை 
வெளிப்படுத்தும்‌ சொல்லும்‌ செயலும்‌ நிகழுமாறு கதைப்‌ 
போக்கில்‌ அமைத்துக்‌ காட்டுஒழுர்‌. 


இந்த ரீதியில்‌ குகனுடைய கூற்றாகிய இதில்‌ அவனது 
தூய உள்ளம்‌ குறிப்பாகத்‌ தெரியும்படி கம்பர்‌ அமைத்‌ 
திருக்கிறொர்‌. 
குகன்‌ நாவாய்‌ வேட்டுவனானாலும்‌, காட்டில்‌ வாழும்‌ 
வாழ்க்கையை உடையவனேயானாலும்‌, உள்ளத்தால்‌ 
அவன்‌ தூயவன்‌. அவனுடைய உள்ளச்‌ சிறப்பையும்‌ 
அன்பையும்‌ நன்குணர்ந்தே இராமபிரான்‌ அவனைத்‌ தோழ 
னாகக்‌ கொண்டான்‌; இயல்பாகத்‌ தன்னுடன்‌ பிறந்த 
சகோதரர்களோடு மற்றெந ச3சாதரனாு5 ஏற்றுக்‌ 


150 கம்பன்‌ மலர்‌ 


கொண்டான்‌. அதற்குரிய தகுதி குகனிடத்தில்‌ உண்‌ 
டென்பதே இராமனது எண்ணம்‌. 


சிறிது கதையைப்‌ பின்னாலே புட்டிப்‌ பார்க்கலாம்‌, 
இராமனும்‌, லக்ஷ்மணனும்‌ சீதையைப்‌ பறிகொடுத்து 
விட்டுத்‌ துயர்க்கடலில்‌ ஆழ்ந்து காட்டில்‌ நடந்து செல்ஒிருர்‌ 
கள்‌. இஷ்டுந்தைக்கு வந்தபோது அநுமன்‌ ஏதிர்ப்படுகி 
றான்‌. சிதா பிராட்டி இராவணனால்‌ தூக்கச்‌ செல்லப்‌ 
பட்டபொழுது தன்‌ அணிகளைக்‌ கழற்றி முடிந்து, தான்‌ 
சென்ற வழியின்‌ அடையாளம்‌ தெரியவேண்டிக்‌ மே 
போட்டாள்‌. அந்த முடிச்சுகளை யெல்லாம்‌ ஷ்ந்தை 
வா௫ிகளாகிய குரங்குகள்‌ பொறுக்கி எடுத்து அநுமனிடம்‌ 
தந்தன. அநுமன்‌ இராமபிரானைக்‌ கண்டு பேசி அவனது 
நிலையை உணர்ந்தான்‌. இராமன்‌ “யார்‌ கொலோ இச்‌ 
சொல்லின்‌ செல்வன்‌ 2''* என்று மிகவும்‌ வியப்படை ந்‌ 
தான்‌. இருவரும்‌ பழக்கம்‌ செய்துகொண்ட பிறகு சீதா 
தேவியின்‌ அணிகளை அநுமன்‌ இராமனுக்கு முன்னர்‌ 
எடுத்துவைக்க, அவற்றைக்‌ கண்ட அவன்‌ மிகவும்‌ வருத்த 
முறகிறான்‌. தன்‌ கண்ணிீரீனால்‌ அவற்றைக்‌ கழுவிச்‌ சதா 
யபிராட்டியையே கண்டமுபோன்ற உணர்ச்சியில்‌ பலவாறு 
புலம்புகிறான்‌. 


இந்தக்‌ கட்டத்தில்‌ வால்மீ ஒன்று சொல்ூருர்‌. 
அணிகலன்களைக்‌ கண்ட இராமன்‌ ஒருவாறு ஆறுதல்‌ 
பெற்று அவற்றைத்‌ தன்‌ இளையவனுக்குக்‌ காட்டி, “தம்பி, 
பார்த்தாயா? உன்‌ மதனியின்‌ ஆபரணங்கள்‌ அல்லவா ? 
தெரீகிறதா??' என்று கேட்கிறான்‌. லக்ஷ்மணன்‌, 
அவரமை ஒவ்வொன்றாகப்‌ பார்த்து விலக்கிக்கொண்டு 
வந்தவன்‌, சறடிச்‌ சிலம்பினைக்‌ கண்டதும்‌, *£ அண்ணா?" 
இது பிராட்டியின்‌ அணிகலம்‌ என்பது நிச்சயம்‌ ”' 
என்றானாம்‌. அன்னையென எண்ணித்‌ தொண்டாற்றும்‌ 
அரய உள்ளம்‌ படைத்தவனானாலும்‌, லக்ஷ்மணன்‌ பிராட்‌ 


“அவள்‌ 161 


டியை நிமிர்ந்து பார்த்ததில்லை. அவளுடைய திருவடி. 
ஒன்றையே கோகூப்‌ பணி புரிந்தவனாகையால்‌ சிலம்பு 
மாத்திரம்‌ அவனுக்குத்‌ தெரிந்த அணிகலமாயிற்று. இரு 
மேனியைக்‌ கண்ணெடுத்துப்‌ பார்த்து அறியா தவனா தலின்‌ 
மற்ற ஆபரணங்களை அடையாளம்‌ கண்டுகொள்ளும்‌ 
திறமை அவனுக்கு இல்லை. 

இந்த உயர்ந்த இயல்பைத்‌ திருவள்ளூவர்‌ 
* பேசாண்மை " என்று திருக்குறளில்‌ பாசாட்டுஇரர்‌. 

பிறன்மனை சோக்காத பேராண்மை சான்றோர்க்‌ 
கதனொன்றா, ஆன்ற ஒழுக்கு, 

பலைவசை அடக்கும்‌ ஆற்றல்‌ ஆண்மை; பிறன்மனை 
கோக்காமல்‌ மனத்தை அடக்கி நிறுத்தல்‌ பேராண்மை. | 
இந்தப்‌ பேராண்மை உடைய லக்ஷ்மணன, தா 
பிராட்டியைப்‌ பிறன்மனை யென்றமைபற்றி கோக்குதல்‌ 
ஓழிர்கனன்‌. ்‌ 

பலநாட்கள்‌ உடன்‌ இருக்து பணி செய்து லந்த 
லக்மணனே பிராட்டியின்‌ திருமேனியைப்‌ பார்க்கவில்லை; 
இராமனுக்கு இளையானாம்‌ பேறுபெற்ற தூய உள்ளத்தா 
னாயெ குகன்‌ ஓரிரவுப்‌ பொழுதே இராமனோடு பழகியவன்‌. 
சீதாபிராட்டியின்‌ திருமேனியைப்‌ பாராத இயல்பு அவன்‌ 
பாலும்‌ இருந்தது. அவனும்‌ லக்ஷ்மணனைப்‌ போன்ற 
பேசசண்மையை உடையவனே. 

இராமபிரானைக்‌ கண்கொண்டு அடிமுதல்‌ முடிவரை 
நோக்கி அம்மேனி யழகலே ஈடுபட்டவன்‌ ஆகையால்‌ 
அவ்வழகுக்‌ கோலத்தைப்‌ பாராட்டும்‌ பண்புடையவ 
னானான்‌. அல்லை யாண்டு அமைந்த மேணி அழகன்‌ '' 
என்று கண்ணாற்கண்ட பேரழகை வாயார வருணிக்‌ 
கின்றான்‌. அத்தகைய அழகன்‌ துயிலும்போது அருகே 
நிழல்போலத்‌ தொடர்ந்து வர்த சதை,துயில்வதைக்‌ குறிப்‌ 
பாலுணர்ந்தானே யன்தி அப்பிராட்டியின்‌ திருமேனியை 


158 கம்பன்‌ மலர்‌ 


ஏறிட்டுப்‌ பார்க்கவில்லை, பார்த்திருந்தால்‌ அல்லவோ 
்‌ அவ்வழகை வருணிக்க முடியும்‌? எனவே, * அல்லை ஆண்டு 
அமைர்த மேனி அழகனும்‌ அவளும்‌ தஞ்ச '' என்று 
மாத்திரம்‌ சொல்லித்‌ தன்‌ பேராண்மையைப்‌ புலப்படுத்து 
கின்றான்‌. 
இந்தத்‌ தூய்மை குகனிடம்‌ உள்ளதென்பதை லக்ஷம 
ணன்‌ முதலிலேயே உணர்ந்தகொண்டான்போலும்‌! 
“பூரம்பறியும்‌ பாம்பின்‌ கால்‌” அல்லவா? அதனால்தான்‌ 
குகன்‌ இராமனைப்‌ பார்க்க வந்தபோது அவன்‌ வசவைச்‌ 
சொல்லப்புக்க லக்மணன்‌ இசாமனிடம்‌, 
“உள்ளச்‌ தூயவன்‌?” 
என்று பாராட்டுகின்றுன்‌, 
+ * * 
“பிறன்மனை நோக்காத பேராண்மை "யை விளர்கும்‌ 
நிகழ்ச்சிகளை வேறு தமிழ்‌ நூல்களிலும்‌ காணலாம்‌. மணி 
வாசகர்‌ இயற்றிய இருக்கோவையாரில்‌ ஒரு காட்சி 
வருமாறு: 
ஒரு காதலி தன்னைக்‌ காதலித்த காதலனுடன்‌ தன்‌ 
உறவினர்‌ அறியாமல்‌ புறப்பட்டு விடுறன்‌. தன்‌ 
காதலனை மருமகனாகத்‌ தன்‌ தாய்‌ தந்தையர்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளமாட்டார்களோ என்ற ஐயம்‌ உண்டாகவே, 
அவன்‌ அவனுடன்‌ சென்று அவன்‌ ஊரிலே மணம்‌ செய்து 
கொள்ளலாம்‌ என்று துணிந்துவிடுகிறுள்‌. அவ்விளங்‌ 
காதலனும்‌ காதலியும்‌ ஒரு பாலைவனத்தின்‌ வழியே 
போகிறார்கள்‌. 
இங்கே வீட்டில்‌, அந்தப்‌ பெண்‌ மகளைக்‌ காணாமல்‌ 
தாய்‌ முதலியோர்‌ வருந்துகின்றனர்‌. அவளை வளர்த்த 
செவிலித்தாய்‌, “நான்‌ அவளைத்‌ தேடிக்‌ கொணர்வேன்‌ '' 
என்று சொல்லித்‌ தன்‌ தளர்ச்சியையும்‌ கோக்காமல்‌ 
புறப்பட்டு வீடுகிறோள்‌. 


“ அவள்‌" - 158 


நீண்டு பரந்த பாலை நிலத்தில்‌ தள்ளாடித்‌ தன்ளாடி 
வருகிறாள்‌, நெடும்‌ தூரத்தில்‌ யாரோ இரண்டு பேர்‌, 
ஒரு பெண்ணும்‌ ஒர்‌ ஆடவனும்‌, வரும்‌ தோற்றத்தைக்‌ 
கண்டு அவள்‌ தன்‌ மகளும்‌ அவள்‌ காதலனுந்தான்‌ மீண்ட 
னரென்று உவக்கின்றான்‌. அவர்கள்‌ ௮ருூல்‌ வந்தபோது 
அவள்‌ எமாந்து போகிடள்‌; அவர்கள்‌ வேறு ஒரு மடமங்‌ 
கையும்‌ அவள்‌ காதலனுமாக இருக்கிறார்சள்‌. அவள்‌ 
உள்ளம்‌ தளர்ந்தாலும்‌, உரை தளராமல்‌, *'உங்களைக்‌ 
கண்டு, என்மகளும்‌ அவள்‌ காதலனும்‌ இருக்றமாதிரியே 
இருப்பதைப்‌ பார்த்து, அவர்களே வந்துவிட்டார்கள்‌ 
என்று மஒூழ்க்தேன்‌. இக்தக்காதற்‌ றெப்போடே இருவர்‌ 
உங்கள்‌ எதிரே போபினரோ?”' என்று கேட்றென்‌. 


அந்தக்‌ காதலன்‌ விடை சொல்லத்‌ தொடங்ணனொன்‌. 
பெரும்பற்றப்‌ புலியூராயெ சிதம்பரத்தில்‌ என்னை ஆட்‌ 
கொண்டருளிய ஈடராஜப்‌ பெருமானுக்கு உரிய மலையில்‌ 
உள்ள சிங்கத்தைப்‌ போன்ற தோற்றத்தையுடைய ஒரு 
காளையைக்‌ கண்டேன்‌. அவனுக்கு அபலில்‌........ மேலை 
சென்றான்‌ முடிக்கத்‌ தெரியவில்லை, *அயலில்‌ உன்‌ மான்‌ 
சென்றாள்‌'' என்று அவன்‌ சொல்வானென்று மிக்க ஆவ 
லோடு எதிர்பார்க்கிறள்‌ கிழவி. அவனோ அந்த விஷயம்‌ 
வரும்போது தன்‌ பேச்சை நிறுத்திவிடிகறொன்‌, 


பிறன்மனை நோக்காத பேரான்மை சான்றவன்‌" 
ஆகையால்‌ அவன்‌ அந்த ஆடவனைத்தான்‌ பார்த்தான்‌; 
அருகே வந்த மடமகளைப்‌ பார்கவில்லை, பார்த்திருந்தால்‌! 
அல்லவா அவளும்‌ உடன்‌ வந்காளென்று சொல்ல 
முடியும்‌? 

சொல்லாமல்‌ இருந்தால்‌ கழவி ஏமாந்து போவானே 
அவன்‌ ஆவலைத்‌ இீர்க்கவேண்டுமே; அதற்கு வழி என்ன? 
அயலே..."என்று நிறுத்தினவன்‌ உடனே தன்‌ காதவி 
யைப்‌ பார்த்த, “தூண்டா விளக்குப்‌ போன்றவை; 


1564 கம்பன்‌ மலர்‌ 


இந்த அம்மை சொல்றதைக்‌ கேள்‌; என்ன அது£"" 
என்று குறிப்பாக அவளை விடை சொல்லும்படி எவு 
கிறான்‌. அவனுடைய வார்த்தையில்‌ அவனது பேராண 
மையும்‌, கடமையுணர்ச்சியும்‌, காகரிகப்‌ பண்பும்‌ மலிந்து 
விளங்குகின்றன. பாடல்‌ வருமாறு? 


மீண்டா ரென உவர்‌ சேன்சண்டு நும்மைஇம்‌ மேதகவே 
பூண்டார்‌ இருவர்முன்‌ போயினரோ £-புவியூர்‌ எனைகின்‌ 
ரூண்டான்‌ அருவரை ஆளியன்‌ னானைக்கண்‌ டேன்‌; அயலே- 
தண்டா வீளக்கனை யாய்‌,என்னை யோ௮ன்னை சொல்லியதே? 


இத்தகைய தமிழ்‌ நூல்‌ மரபுகளையெல்லாம்‌ உணர்ந்த 
கம்பர்‌. 'அவள்‌"' என்று குகன்‌ பிராட்டியைச்‌ சுட்டும்‌ 
வார்த்தையில்‌, அவனுடைய பேரான்மையைக்‌ குறிப்பி 
னால்‌ புலப்படுத்துகன்றாரென்றே கருஅறேன்‌. 


நான்‌ கண்ட கம்பன்‌ 
(ரா. பா. மு, கனி பி, ௭. ] 
[ சம்பர்‌ திருவிழாச்‌ கழகத்தார்‌ உடத்திய ௧ ட்டுமைப்போட்டியில்‌ 
மதல்‌ பரிசு பெற்ற கட்ரை இத] 
“கம்பன்‌ புகழ்‌ பாடிச்‌ கன்னித்‌ சமிழ்‌ வளர்ப்போம்‌!” 

கம்பன்‌ பாவில்‌ செய்த இம்பாற்‌ கடலை காவில்‌ இனிக்‌ 
கப்‌ பருனேன்‌. அதள்‌ நன்னயம்‌ மூற்றும்‌ தெளிந்திலேன்‌. 
' ஆயினும்‌ பூசை ஓர்‌ பாற்கடல்‌ புக்கு அதனை நக்க இன்பங்‌ 
சுண்ட நிலையில்‌ தெளிவிலா மனத்தனாக இருக்கின்றேன்‌, 
கம்பனின்‌ பக்தன்‌ என்ற முறையில்‌ உன்ளக்‌ கருத்தை 
உள்ளபடி. உரைக்க, “பத்தர்‌ சொன்னவும்‌ பன்னப்‌ பெறு 
பவோ” என்ற கம்பன்‌ வாக்கை நினைவு கூர்ந்து மேற்‌ 
செல்கிறேன்‌. 

நான்‌ கண்ட கம்பன்‌ ஒரு கவி; கவிகளுக்குள்ளே 
கவியரசன்‌; கவியரசர்களுக்குள்ளே கவிச்‌ சக்கரவர்த்தி. 
தனக்கு முன்னர்த்‌ தண்டமிழ்‌ காடளித்த காவிய நயங்க 
ளெல்லாம்‌ கற்று அவற்றைத்‌ தன்‌ இராம காதையில்‌ 
அழகுபெற அமைத்தவன்‌ வன்ளுவர்‌ குறளும்‌, இளங்கோ 
வீன்‌ சிலம்பும்‌ திருத்தக்க தேவரின்‌ சிந்தாமணியும்‌, சங்க 
கால அக.நூல்பு,௰.நால்‌ யாவும்‌ கற்றவன்‌ அவன்‌ அவற்றை 
யொட்டியே, இக்கருத்துக்களை வேண்டும்‌ இடங்களில்‌ 
கையான்ட உலகம்‌ புசழும்‌ உயரிய காதையைச்‌ செய்‌ 


156 கம்பன்‌ மலர்‌ 


தவன்‌. திருவாய்மொழியில்‌ உள்ளம்‌ ஒன்று பட்டவன்‌ 
குலசேகர ஆழ்வார்‌, கசரதனை இராமன்‌ பிரியுங்‌ கட்ட 
மாக எழுதியுள்ள அரிய பாடல்களில்‌ கம்பன்‌ எவ்வளவு 
தூரம்‌ ஈடுபாடுன்ளவன்‌ என்பதைக்‌ கம்ப ராமாயணம்‌ 
காட்டுகிறது. பெரியாழ்வாரின்‌ ஈழந்தையுள்ளப்‌ பாடல்‌ 
களிலும்‌, ஆண்டாளின்‌ நாய நாயகபாவத்தோடு கூடிய 
உணர்ச்சிகள்‌ பொங்கும்‌ பாடல்களிலும்‌ தன்னை மூழ்கடித்‌ 
தவன்‌, வாங்கரும்பாதம்‌ நான்கும்‌ வகுத்த வான்மீடுயின்‌ . 
இராம காதையைப்‌ பல காலங்‌ கேட்டு இன்புற்றவன்‌. 
ஆயினும்‌ இக்கம்பன்‌ ஓர்‌ மானிடன்‌; ஆம்‌, கான்‌ கண்ட 
கம்பன்‌ ஒரு மானிடன்‌. 


“கம்பன்‌ என்றொரு மானிடன்‌ வாழ்ந்ததும்‌?” என்றார்‌ 
தமிழ்க்கவி, கம்பனுக்கும்‌ மற்ற மானிடர்‌ போன்ற 
உணர்ச்சிகள்‌ இருந்தன, சுகம்‌ இருந்தத, துக்கம்‌ இருந்‌ 
தது, சில கொள்கைகளிலே ஈம்பிக்கை இருந்தது, சிலவற்‌ 
கிலே வெறுப்பு இநந்தது என்பனவெல்லாம்‌ அயன்‌ 
காவியத்தில்‌ மூழ்யெதன்‌ பயனாக யான்‌ அறிந்தேன்‌. அவ்‌ 
வாறு அறிவதற்கு எனக்குத்‌ துணைபுரிந்தது மேல்‌ நாட்டு 
இலக்கிய விமரிசனம்‌ என்று கூற அவாவுடிறேன்‌. மேல்‌ 
நாட்டு இலக்யெ விமரிசன முறையில்‌, ஒரு காவியத்தில்‌ 
அதை ஆக்கிய கவிஞனின்‌ கொள்கைகளையோ, நம்பிக்கை 
களையோ காணச்‌ லெ வழிகள்‌ வகுத்‌இருக்கின்‌ றனர்‌, 
அவற்றில்‌ ஒரு நான்கு இராம காதையில்‌ எனக்குக்‌ கம்ப 
னைக்காண உதவின. 


விதி; கவிஞர்‌ பெருமான்‌ கம்பனுக்கு விதியின்‌ 
பால்‌ அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருக்கலாம்‌ 
என்று ஊக்க இடமுண்டு. ஒரு கவிஞன்‌ ஒரு கொள்கை 
யைப்‌ பலமுறை பல இடங்களில்‌ வற்புறுத்திச்‌ சொன்‌ 
னான்‌ என்றால்‌ அவனுக்கு அந்தக்‌ கொள்கையின்பால்‌ 
ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது என்று அறிந்துகொள்ள 


கான்‌ கண்ட கம்பன்‌ 157 


லாம்‌, அந்த முறையில்‌ கம்பனும்‌ பல இடங்களில்‌ விதி 
யின்‌ வன்மையை வற்புறுத்துகின்றான்‌. இராமனுக்கு 
மணிமுடி புனேயவேண்டிய தினத்திலே கோள்‌ இழைத்‌ 
தாள்‌ வீனைப்பயனால்‌ இராமன்‌ கான்‌ ஏக வேண்டுவதா 
யிற்று, அப்போது இராமன்‌ தன அன்னை கோசலை 
இருக்கும்‌ இடம்‌ செல்றொன்‌. அதைக்‌ கவிஞர்‌, 
குழைக்கின்ற கவரி இன்‌ றிக்‌ 
கொத்றவெண்‌ குடையும்‌ இன்றி 
இழைக்கின்‌ ஐ விதிமுன்‌ செவ்லத்‌ 
தருமம்பின்‌ இரங்கி ஏக 
மழைக்குன்‌ தம்‌ அனையான்‌ மெளலி 
கவித்தனன்‌ வரும்‌என்‌ றென்று 
தழைக்கின்ற உள்ளத்‌ தன்னாள்‌ 
முன்னர்‌ ஓர்‌ தமியன்‌ சென்றான்‌ 
என்கிறோர்‌. 
இராமன்‌ நகர்‌ நீங்குங்காலையில்‌ தயரில்‌ மூழ்க 
அயோத்தி மாந்தரும்‌ விதியைத்தான்‌ கோகின்றனர்‌. 
௮ம்தோ பிரிதுமோ அவிதியே யோ௭ன்பார்‌. 
போரில்‌ தாசணி மெளலி பத்தும்‌ இழந்த இராவணன்‌ 
தன்‌ தம்பி கும்பகருணனை எழுப்பிப்‌ *போர்க்குப்‌ போ 2 
என்கிறான்‌. அப்போது கும்பகருணனும்‌ விதியின்‌ விளை 
யாட்உடத்தான குறிப்பீடுகன்றான்‌ : . 
“திட்டிய சோசெரு ளெர்பொற்‌ €தையைச்‌ 
சுட்டிய தோமுனஞ்‌ சொன்ன சொற்களால்‌ 
திட்டியின்‌ விடமன்ன கற்பின்‌ செல்விய 
விட்டிலை யோஇது விதியின்‌ வண்ணமே?” 
போர்க்களம்‌ வரத கும்பகருணனை வீடணன்‌ காண வரு 
கிறான்‌. தம்பி இராமனை வீட்டு நீங்கி வருகன்ர௬ுனே 
என்று நினை த்த மூத்தோன்‌ மொழிகிறான்‌ 2 : 
“கூற்றமும்‌ நின்றது எம்மைக்‌ கொல்லிய விதியும்‌ நின்ற 
சோ ற்தவெம்‌ பச்சல்‌, ஐய, வெவ்வவீ தொலைய வந்தாய்‌? 


758 கம்பன்‌ மலர்‌ 


மாயாசனகனைக்‌ கண்டு, உண்மை தேரு, ஓவியம்‌ 
புகையுண்ட உருவாள்‌, தான்‌ நினை க்ததையெல்லாம்‌ விதி 
மாற்திவிட்டதே என்று உணர்வு சோர்நறொள்‌ 2 
அடைத்தது கடலை மேல்வந்து 
அடைச்தது மதிலை ஆவி 
துடைத்தது பகையைச்‌ சேனை 
எனச்சிலர்‌ சொல்லச்‌ சொல்லப்‌ 
படைச்சதோர்‌ உவகை தன்னை 
வெறொரு வினையம்‌ பண்ணி 
உடைச்தது விதியே என்றென்று 
உளை த்‌ சனள்‌ உணர்வு தீர்வாள்‌, 
இந்தவிதமாகப்‌ பன்முறை விதியைப்‌ பல இடங்களி 
லும்‌ கம்பர்‌ புகுத்‌துவதனால்‌ மட்டும்‌ அவருக்கு அதன்‌ வவி 
யில்‌ நம்பிக்கை இருந்திருக்கும்‌ எனச்‌ சொல்ல இயலாது 
என்றால்‌, மேலும்‌ காட்டுவேன்‌. ஒரு கவிஞன்‌ தனக்குப்‌ 
பிடித்த கருத்தொன்று, தன்‌ காவியத்தில்‌ |வரும்பாத்திரம்‌ 
ஒன்றுக்குப்‌ பிடியாதிருக்க, ஒரிடத்திலாவது அதே பாத்‌ 
திரம்‌ தன்‌ கருத்தை ஒப்புக்கொள்ளும்படி. செய்தானென்‌ 
றால்‌ அக்களிஞனுக்கு அக்கருத்தில்‌ ஈம்பிக்கை இருந்தது 
என்று அறியலாம்‌, அதே முறையில்‌, இராம காதையில்‌ 
வரும்‌ இலக்குவனுக்கு விதியின்மேல்‌ ஈம்பிக்கை இல்லை, 
இராமனுக்கு அரசில்லையெனக்‌ கேட்டதும்‌ அவன்‌ கோபம்‌ 
அளவுகடந்து செல்கிறது. அப்போது இராமன்‌ மிகச்‌ 
சார்தமாகத்‌ தம்பியைத்‌ தே ற்றுகருன்‌ : 
சதியின்‌ பிழையன்று ஈறும்புனல்‌ இன்மை யற்றே 
பதியின்‌ பிழையன்று பயர்து ஈமைப்பு மந்தாள்‌ 
மதியின்‌ பிழையன்று மகன்பிழை யன்று மைந்த 
விதியின்‌ பிழைநீ இதற்கு என்னை வெகுண்ட அ என்றான்‌, 
அப்போது இலக்குவன்‌ எவ்வளவு ல்ல 
பதில்‌ சொல்லுறன்‌ ! 


கான்‌ கண்ட கம்பன்‌ 159 


உதிக்கும்‌ உலையுள்‌ உறுதியென ஊதை பொய்கக்‌ 

கொதிக்கும்‌ மனம்‌ எங்கனம்‌ ஆற்றுகேன்‌ கோள்‌இ ழைத்தாள்‌ 

மதிச்கும்‌ மதியாம்முதல்‌ வானவர்க்கும்‌ வலிஈதாம்‌ 

விதிச்கும்‌ விதியாகும்‌ என்‌ விற்றொழில்‌ காண்டி என்றான்‌. 
“ஜிதியாவது ஒன்றாவது! என்‌ வீல்பலம்‌ விதியைக்‌ கடக்‌ 
தது” என்று கூறும்‌ அதே இலக்குவனை ஆரண்யத்தில்‌ 
காண்கிறோம்‌. இராமன்‌ தொடர்ந்த சென்ற மாயமானை 
அவன்‌ அம்பெய்து கொல்ல, அது இட்ட குரல்கேட்டு, 
சதை இலக்குவனை அங்கே சென்று பார்த்து வரும்படி 
கூறுகிறான்‌. அவன்‌ மறுக்கிறான்‌. அவள்‌, '' துஞ்சுவேன்‌ ” 
என்று சொல்லுகிறாள்‌. அப்போது இலக்குவன்‌ மிகப்‌ 
பரிதாபகரமாகச்‌ சொல்றான்‌ 2 


“£ துஞ்சுவ தென்னைநீர்‌ சொற்ற சொல்லையான்‌ 
அஞ்சுவன்‌, மறுக்லென்‌ அவலம்‌ தீர்ச்திணி 
இஞ்சிராம்‌ அடியனேன்‌ ஏகு னெறனன்‌ 
வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ?£"' 


ஆகவேதான்‌ கான்‌ ஈண்ட கம்பனுக்கு விதியின்பால்‌ ஒரு 
ஈம்பிக்கை உண்டு என்று கூறத்‌ துணிந்தேன்‌. 


த௫மம்‌: தனக்கு விருப்பமான ஒரு கருத்தைக்‌ கவிஞர்‌ 
கன்‌ அழுத்திக்‌ கூறுவது இயல்பு (Emphasis). இந்த 
முறையில்‌ கம்பன்‌ அழுத்தமாகச்‌ சொல்வது தருமம்‌. 
அறத்திலே அவனுக்கு ஓர்‌ அசைக்கமுடியாத கம்பிக்கை. 
“அறம்‌ வெல்லும்‌ பாவந்‌ தோச்கும்‌ '' (இலங்கைமா 
தேவி அறுமனிடஞ்‌ சொன்னது) என்பது அவனுடைய 
முழு எண்ணம்‌, தருமத்தின்‌ வாழ்வை மறம்‌ கெளவும்‌ 
போது இறைவன்‌ பிறக்கன்ருன்‌ என்று மம்பினதனால்‌ 
தான்‌ கம்பனின்‌ இராமகாதையே எழுந்ததென்னலாம்‌, 
இராமன்‌ முடிபுனையாமல்‌ செல்லும்போது, ** தருமம்‌ பின்‌ 
இரங்க ஏக'? என்றோன்‌. அவன்‌ வனத்துள்‌ நுழை 


160 கம்பன்‌ மலர்‌ 


கையில்‌ சந்திரோதயத்தைக்‌ கம்பன்‌ வருணிப்பதைப்‌ 
பாருங்கள்‌. (தைலமாட்டு படவம்‌, 80) 
மருமத்துத்‌ தன்னை யூன்‌ ஐம்‌ மறக்கொடும்‌ பாவர்‌ தீர்க்கும்‌ 

உருமொத்த சிலையி னாரை ஒருப்படுத்து உதவி நின்ற 

கருமத்தின்‌ விளைவை எண்ணிச்‌ களிப்பொடு காண வந்த 

தருமத்தின்‌ தனம்‌ என்னப்‌ பொவிர்‌த து தனிவென்‌ திங்கள்‌. 
சதை மாயாசனகனைக்‌ கண்டு படும்‌ துன்பங்‌ கண்டு கவி 
ஞன்‌ சொல்கிறான்‌ : 

சையலே, தருமமேயோ யா.ரவள்‌ தன்மையோர்வார்‌. 
இராமன்‌ மிதிலையில்‌ செல்லும்போது மாடத்திலுள்ள 
கொடிகள்‌ ஆடி வரவேற்றன என்னும்போது, 

த.ரம்பிறர்‌ இன்மை யுன்னித்‌ தருமமே தூது செல்ல 
என்கிறான்‌. இம்மாதிரி தருமத்தின்போலும்‌ தருமத்தை 
நிலை£ாட்ட உலகில்‌ இராமன்‌ பிறந்தளான்‌ என்பதிலும்‌ 
உள்ள ஈம்பிக்கையால்தான்‌, “கம்பன்‌ கருத்துக்களை 
வெளியிடுபஉன்‌ அறுமன்‌ '' என அறிஞர்‌ சொல்லும்‌ 
சொற்றிறம்‌ நிரம்பப்‌ பெற்ற சொல்லின்‌ செல்வன்‌ இரா 
மனைப்‌ பற்றிப்‌ பேசும்போதெல்லாம்‌, அவன்‌ கடவுளரின்‌ 
அவதாரம்‌ என்‌ கருன்‌, மூலமும்‌ இடையும்‌ ஈறும்‌ இல்ல 
தோர்‌ மும்மைத்‌ தாய, காலமும்‌ கணக்கும்‌ நீத்த கார 
ணன்‌ கைவில்‌ லேக்திச்‌, சூலமும்‌ திகிரி சங்கும்‌ கரகமும்‌ 
றந்து தொல்லை, ஆலமும்‌ மலரும்‌ வெள்ளிப்‌ பொருப்‌ 
பும்வீட்டு அயோத்தி வந்தான்‌ '' என்று இராவணனிடம்‌ 
இராமனைப்பற்றிக கூறும்‌ அநுமன்‌, 

““அந்தலை நிறுத்தி வேசம்‌ அருள்சுரர்‌ தறைந்த நீதித்‌ 

திறந்தெரிச்‌து உலகம்‌ பூணச்‌ செந்நெறி செலுச்தித்‌ யோர்‌ 

இநர்துக நூறித்‌ தக்கோர்‌ இடர்துடைச்‌ தேக விண்டு 

பிறம்தனன்‌ தன்பொற்‌ பாதம்‌ ஏத்தவார்‌ பிறப்பு அறுப்பான்‌!” 
என அவன்‌ திருமாலீன்‌ அவதாரம்‌ என்றே குறிப்பீடு 


நான்‌ கண்ட கம்பன்‌ 161 


றான்‌. இதனால்‌ தருமத்தில்‌ கம்பனுக்கு மிகுந்த ௩ம்‌ 
பிக்கை இருந்தது என்பது தெளியப்படும்‌. 

இறைவனைச்‌ சரணடைதல்‌ : தருமத்தின்‌ மேல்‌ இருந்த 
நம்பிக்கையாலும்‌, இராமன்‌ திருமாலின்‌ அவதாரம்‌ என்று 
எண்ணியதாலும்‌ கம்பன்‌ இறைவனைச்‌ சரணடைதல்‌ அவ 
சியம்‌ என்று கருதினான்‌ எனக்கூற இடமுண்டு. “*பகவத 
சரணாகதி'க்‌ கொள்கையிலே கம்பனுக்கு இருந்த ஈம்‌ 
பிக்கைதான்‌ கடவுள்‌ வாழ்த்திலேயே, 


கலகம்‌ யரவையும்‌ தாமூள வாக்கலும்‌ 

நிலைபெ அத்தலும்‌ நீக்கலும்‌ நீங்கலா 

அல லாவிளை யாட்டுடை யார்‌ அவர்‌ 

தலைவர்‌ ; அன்னவர்க்‌ சேசரண்‌ நாங்களே 
என்று சொல்லும்படி செய்த தென்னலாம்‌. காவியப்‌ 
போக்கிலே மந்திரப்‌ படலத்திற்கும்‌, வீடணன்‌ சரணா 
கதிப்‌ படல த்திற்கும்‌ இடையில்‌ இரணியன்‌ வதைப்பட 
லம்‌ அவசியமா என்பது சிந்தித்தற்‌ குரியது. அந்தப்‌ 
பெரிய படலத்தை அங்கே கம்பன்‌ அமைத்திருப்பது இந்‌ 


தப்‌ பகவத்‌. சரணாகதிக்‌ கொள்கையிலுள்ள நம்பிக்கையா 
லேயே என்னலாம்‌. இறைவனைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ பிரக 
லாதன்‌, 
* தன்னுளே உலகங்கள்‌ எவையுக்‌ தர்துஅவை 
தன்னுளே நின்றுதான்‌ அவற்றுள்‌ தங்குவான்‌ 
பின்னிலன்‌ முன்னிலன்‌ ஒருவன்‌ பேர்ன்‌ '" 


என்று . குறிப்பிடுகறான்‌. இறைவனைச்‌ சரணடைக்‌ 
தோர்க்கு இன்னல்‌ இல்லை என்பதைப்‌ பிரகலாதனுக்கு 
இழைக்கப்பட்ட தீங்குகளிலும்‌ அவன்‌ துன்பப்படாமல்‌ 
இருந்தமையால்‌ விளக்குகிறான்‌. கல்லுடன்‌ கட்டிக்‌ கட 
லில்‌ போடப்பட்ட பிரகலாதன்‌ (அகிலுரியும்போது 
துரெளபதை. “கோவிந்தா!” என்று கை கூப்பிப்‌ பர 
மனைச்‌ சரணடைந்தது போல்‌), 
க. ம. 11 


762 கம்பன்‌ மலர்‌ 


ஈடுவொக்‌ குர்தனு ஈாயகன்‌ நாமம்‌ 

விடுிற்‌ கன்றிலன்‌ ஆகலின்‌ வேலை 

மடுவொத்‌ தங்கதின்‌ வங்கமும்‌ அன்றாய்‌ 

உபெத்‌ சன்மைய தாயது குன்றம்‌ 
என்று கம்பர்‌ சொல்வதுபோல்‌ இறைவன்‌ நாமத்தையே 
சொல்லி அவனைச்‌ சரணடைந்தான்‌. அதனால்‌ தம்‌ 
“பொற்பாதம்‌ ஏத்துவார்‌ பிறப்‌ பறுப்பான்‌ ”" துணை 
புரிந்தான்‌. இது கம்பருக்‌ த இருந்த நம்பிக்கை என்பது 
பெறப்படும்‌. 

சோகம்‌ : கடைசியாக, கம்பனுடைய மனத்திலே 

சோகம்‌ இருந்துகொண்டே வந்திருக்‌ ஐ.அ என்பதற்கு 
அவன்‌ இராம காதையில்‌ சோக சிகரத்தை அமைப்பதை 
உதாரணமாகக்‌ காட்டலாம்‌, கம்பன்‌ எல்லா ரசங்களை 
யும்‌ மிக அருமையாகக்‌ கூறினும்‌ சோக ரசத்தில்‌, குறிப்‌ 
பாகப்‌ புத்திரசோக ரசத்தில்‌, தலை சிறந்து வீளங்குன்‌ 
ரன்‌. மேல்‌ நாட்டு இலக்கிய விமரிசன முறையில்‌ (ஒPrinci- 
ple of intensity) அதிகமான அழுத்தத்தோடு கூறப்‌ 
படும்‌ ஒன்றில்‌ கவிஞனுக்கு நம்பிக்கை இருந்ததாகக்‌ 
கூறுவர்‌. கம்பன்‌, தசரதன்‌ இராமனைப்‌ பிரிந்து மரண 
மடையும்போதும்‌, இராவணன்‌ இந்திரசித்தன்‌ தலையிலா 
ஆக்கையைக்‌ கட்டிப்‌ புரளும்போதும்‌ சோகத்தின்‌ சிகரத்‌ 
தைக்‌ காட்டுகிறான்‌. தசரதன்‌ இராமன்‌ காட்டுக்குப்‌ 
போக வேண்டும்‌ என்ற சொல்லைக்‌ காதில்‌ கேட்டதுமே 
கொண்ட வருத்தத்தை, 

கூரா முன்னம்‌ கூறு படுக்கும்‌ கொலைவாளின்‌ 

ஏரு மென்ன வெர்‌ அயர்‌ ஆகத்‌ திடைவீழ்ர்‌தான்‌ 

தேரு னாசெ செய்கை மறந்தான்‌ 
என்‌இிருன்‌ கம்பன்‌, அவன்‌ நகர்‌ நீங்குவது கேட்டு உயிர்‌ 
பிரிந்தாலென்னக்‌ கடந்த தசரதன்‌, சுமந்திரன்‌ தேர்‌ 
கொண்டு மீண்டான்‌ எனக்‌ கேட்டதும்‌, அவனுடன்‌ 


நான்‌ கண்ட கம்பன்‌ 168 


இராமனும்‌ வந்திருப்பான்‌ என்று, போன உயிர்‌ மீண்ட 
வனாய்க்‌ கண்‌ விழித்தான்‌. பக்கத்தில்‌ பன்ற வசிட்டனை 
அதுபற்றி வினவினான்‌. பதிலளிக்க விரும்பாத முற்றுந்‌ 
துறந்த முனிவன்கூட இஃ சோகக்‌ காட்சியைக்‌ காணச்‌ 
சகயேனென்று அப்பால்‌ செல்றொன்‌. அட்போது தசரதன்‌ 
மீண்டும்‌ தேர்வல்லானை வினவுறொன்‌ : 
நாயகன்‌ பின்னும்‌ தன்தேர்ப்‌ 
பாகனை , நோக்கி ஐயன்‌ 
சேயனோ அணிய னோஎன்று 
உரைத்தலும்‌ அனையான்‌ செய்ய 
வேய்‌உயர்‌ கானமர்‌ தானும்‌ 
தம்பியும்‌ மிதிலைப்‌ பொன்னும்‌ 
போயினன்‌ என்றான்‌ என்ற 
போழ்தத்தே ஆவி போனான்‌. 
இது ஒரு சோக சிகரம்‌. 
இராவணன்‌ தன்‌ மகன்‌ இந்திரசித்தனின்‌, வெந்திறல்‌ 
விளைத்து வீரமரணமடைகந்த தனயனின்‌, உடலைக்‌ கண்டு, 
கொள்ளும்‌ சோகம்‌ கற்போர்‌ மனத்தையும்‌ .உருக்கிவிடும்‌ 
தன்மையது. அவன்‌ வுக்சத்தின்‌ மிழலை இங்குத்‌ தரு 
கிறேன்‌. 
திருகு வெஞ்சினைச்‌ தீமிகர்‌ சீற்றமும்‌ 
பெருகு துன்பமும்‌ அன்பும்‌ பிறழ்ர்‌ இட 
இருபது என்னும்‌ எரிபுரை கண்களும்‌ 
உருகு செம்பென ஒடியது ஊற்றுநீர்‌. 


அவன்‌ கண்ணீர்‌ ஒடிய பீன்பு வாயைத்‌ திறந்து அரற்று 
கிறான்‌ ; 

மைந்த வோஎனும்‌ மாமக னேஎனும்‌ 

எந்தை யேஎனு என்னுயி பேஎனும்‌ 

முர்‌தி னேன்‌ உனை நானு ளெனோவெனும்‌ 

வெந்த புண்ணிடை. வேல்பட்ட வெம்மையான்‌, 


164 கம்பன்‌ மலர்‌ 


அதனுடன்‌ அவன்‌ சோகம்‌ நி.ற்கவிஎலை. மேலுஞ்செல்‌ 
கிறது; 

எழும்‌இ ருக்கும்‌ இரைக்கும்‌ இசக்கும்முற்‌ 

தழும்‌ அரற்றும்‌ அயர்க்கும்‌ வியர்க்கும்போய்‌ 

விழும்வி பிக்கும்‌ முகிழ்க்கும்‌ தன்‌ மேனியால்‌ 

உழும்‌ நிலத்தை உருளும்‌ புரளுமால்‌, 
இந்த விதமான சோக சிகரத்தை எட்டிப்‌ பிடிக்கும்‌ கவி 
யரசனின்‌ வாழ்வில்‌ சோகம்‌ இருந்திருக்றெது, அதுவம்‌ 
புத்திர சோகம்‌ என்று எண்ணுவதற்கு ஏது உண்டு. 
ஆனால்‌ இது முடிந்த முடிபல்ல. 

இத்தகைய கம்பன்‌, செய்க்‌ நன்‌.றி மறவாச்‌ செம்மை 
யோனாய்த்‌ தன்னை ஆதரித்த வெண்ணையூர்‌ அண்ணலைப்‌ 
பல இடங்களிலும்‌ புகழ்ந்துள்ளது குறிப்பிடத்‌ தக்கது 
காலவரையறையினால்‌ அதைக்‌ குறிப்பிடாமல்‌ ஒழிந்தேன்‌. 
கான்‌ கண்ட கம்பன்‌ ஒரு மானிடன்‌ என்பதையும்‌, 

அவனுக்கு வாழ்க்கையில்‌ சில குறிக்கோள்கள்‌ இருந்தன 
என்பதையும்‌ காட்ட முயன்றேன்‌. நான்‌ கண்ட கம்பன்‌ 
விதியிலும்‌, தருமத்திலும்‌, இறைவனைச்‌ சரண்‌ அடைவதி 
லம்‌ ஈம்பிசக்கைகொண்டிருந்தான்‌ என்பதை அவன்‌ 
காவிய மேற்கோள்‌ கொண்டு காட்டினேன்‌. இராம 
காதையின்‌ உதவீகொண்டு அவன்‌ வாழ்வில்‌ சோக வண்‌ 
ணம்‌ படர்ந்தருக்கலாம்‌ என்ற ஊகத்தை ஓதினேன்‌. என்‌ 
பணி முடிக்கின்றேன்‌. 


கம்பன்‌ வாழ்க ; கன்னித்‌ தமிழ்‌ வளர்‌ 


4, 


கம்பன்‌ இருநாள்‌ 
[நாமக்கல்‌ வெ. ராமலிங்கம்‌ பிள்ளை.] 


கம்பன்‌ திருநாள்‌ கொண்டாடிக்‌ 

கவிதா தேவியின்‌ அருள்‌ கூடி. 

அன்பின்‌ வாழ்ச்கையைக்‌ கடைப்பிடிப்போம்‌ 
அனைவரும்‌ இன்புறும்‌ படிஈடப்போம்‌. (கம்பன்‌ ) 


கற்றவர்க்‌ கெல்லாம்‌ பொதுவாகும்‌ 

கம்பன்‌ திருகாள்‌ இதுவாகும்‌ 

மற்றுள பற்பல நாட்டாரும்‌ 

மதித்துளம்‌ மகிழ்ந்திடும்‌ பாட்டாகும்‌. (கம்பன்‌) 


தமிழ்மொழி தனக்கொரு தவச்சிறப்பை 

தந்த துகம்பனின்‌ கவிச்சிறப்பே 

* அமிழ்தம்‌ தமிழ்மொழி ' என்பதுவும்‌ 

அழியா இருப்பதும்‌ கம்பன தாம்‌. (கம்பன்‌) 


கம்பனை மறந்தால்‌ தமிழ்‌ ஏது? 

கவிதை என்பதும்‌ கமழாது 

அம்புவிக்‌ கவிஞருள்‌ அரசாகும்‌ 

அவனே தமிழ்மொழிப்‌ பரிசாகும்‌. (கம்பன்‌ ) 


கற்பனை சிறந்தது கம்பன்சொல்‌ 

கலைத்திறம்‌ நிறைந்தது கம்பன்சொல்‌ 

அற்புத சித்திரம்‌ அவன்பாட்டு 

அறிவுக்‌ கஇணிப்பஇங்‌ கவன்பாட்டு. (கம்பன்‌) 


166 கம்பன்‌ மலர்‌ 


8. சத்தியம்‌ மிளிர்வது கம்பன்சொல்‌ 
சாந்தியைத்‌ தருவது கம்பன்சொல்‌ 
நித்தியம்‌ பெற்றதாம்‌ ௮௨ன்வாக்கு 
நிந்தனை ௮ற்றதாம்‌ அவன்வாக்கு. (கம்பன்‌ ) 


7. இயல்பாம்‌ வழிகளில்‌ கதைபேசி 
இசைமிகும்‌ மொழிகளில்‌ கவிவீசி 
நயமிகும்‌ சாடகம்‌ ஈடப்பதுபோல்‌ 
நாவலர்‌ வியந்திடத்‌ தொடுப்பவனாம்‌. (கம்பன்‌ ) 


8. கலைமொழி நயங்களைக்‌ காட்டிடவும்‌ 
கல்வியின்‌ தெளிவினை ஊட்டிடவும்‌ 
நிலைதரும்‌ ஊற்றெனத்‌ தமிழ்காட்டில்‌ 
நின்‌ றிடும்‌ கம்பன்‌ அரும்பாட்டு. (கம்பன்‌ ) 


9. கன்னித்‌ தமிழ்‌எனும்‌ பெருமையெல்லாம்‌ 
கம்பன்‌ கவிதையின்‌ அருமையினால்‌ 
இன்னொரு கம்பனும்‌ வருவானோ ! 
இப்படி யும்கவி தருவானோ ! (கம்பன்‌) 


10. துயரம்‌ நேர்ந்திடில்‌ துணையாகும்‌ 
துன்பம்‌ நீந்திடப்‌ புணையாகும்‌ 
அயர்வு றும்‌ வேளையில்‌ அலுப்பகற்றும்‌ 
அச்சம்‌ நீங்கிட வலுப்படுத்தும்‌. (கம்பன்‌ ) 


11. குணங்களில்‌ உயர்ந்திட ஈலங்கொடுக்கும்‌ 
கொடுமையை எதிர்த்‌ இடப்‌ பலங்கொடுக்கும்‌ 
வணங்கிய வாயுரை மொழிகூட்டும்‌ 
வாழ்க்கையின்‌ பயன்பெற வழிகாட்டும்‌. (கம்பன்‌) 


கம்பன்‌ திருநாள்‌ 187 


12 


18. 


24, 


15. 


சாதியை மதங்களை மறந்திடவும்‌ 

சமரச உணர்ச்சிகள்‌ நிறைந்திடவும்‌ 

நீதியை அறங்களை நினைப்பூட்ட 

நிரந்தரக்‌ களஞ்சியம்‌ அவன்பாட்டு. (கம்பன்‌) 


பண்டிதர்‌ புகழ்ந்திடல்‌ போதாது 

பாமரர்‌ மகிழ்ந்திடத்‌ தோதாக 

பெண்டிரும்‌ பிள்ளையும்‌ அதைப்படித்துப்‌ 
பெருமைகள்‌ அடைந்திடும்‌ விதம்கொடுத்து (கம்பன்‌) 


ஆராய்ச்‌ களால்‌ மயங்காமல்‌ 

அவைதரும்‌ சண்டையில்‌ தயங்காமல்‌ 

நேராய்க்‌ கம்பனைப்‌ படி ப்பவரே 

நிச்சயம்‌ கவிரசம்‌ குடிப்பவராம்‌. (கம்பன்‌) 


திருகான்‌ நடப்புடன்‌ நில்லாமல்‌ 

தினந்தினம்‌ படித்திட எல்லாரும்‌ 

வருநான்‌ கண்டு களித்திடவே 

வாழிய தமிழுக்‌ குழைத் இடுவோம்‌ ! (கம்பன்‌) 


கம்பன்‌ புகழ்‌ வாழ்க 


பங்கிம்‌ சந்தீரர்‌ உயர்தரமான நாவல்களுள்‌ 
ஒன்று. வங்காளியிலிருந்து மொழிபெயர்த்தவர்‌ ஸீ. 
கு. ப. ராஜகோபாலன்‌, பி. ஏ. எல்லோராலும்‌ புகழப்‌ 
படும்‌ ஓர்‌ அரிய நூல்‌. இதன்‌ விலை ரூ. 2--0--0, 
The Mail :-- The Alliance Company have rendered valuable service 
to the cause of Modern Tamil Literature by their publications which 
include collection of Original Tamil Short Stories and a series of Trans- 
lations of Hindi & Bengali Novels. Bansim’s Novels are of absorbing 
interest, possessing the ‘take it and finish’ aneality. They are based on 
facts of history, and the best ideals are’ inculcated by them, 


தினமணி: * எல்லோருடைய மனசைக்‌ கவரும்‌ 
வண்ணம்‌ வரையப்பட்டிருக்கிறது. இதைப்‌ படிப்பவர்‌ 
ஒவ்வொருவரும்‌ இதை மொழிபெயர்ப்பு என்று எண்ண 
முடியாது. புத்தகத்தைப்‌ படிக்கத்‌ தொடங்கியதுமுதல்‌, 
முடியும்‌ வரையில்‌, கீழே வைக்க முடியாதபடி அவ்வளவு 
அழகாக, உணர்ச்சி ததும்ப, செவ்விய நடையில்‌ இதை ஸ்ரீ ராஜ 
கோபாலன்‌ எழுதியிருக்கிறார்‌. தமிழர்கள்‌ இதை விரும்பி 
வரவேற்பார்கள்‌ என்பதில்‌ சிறிதேனும்‌ ஐயமில்லை. 
புத்தகத்தை ஆடவர்‌, பெண்மக்கள்‌, மாணவ மாணவிகள்‌ 
அனைவரும்‌ அவசியம்‌ படிக்கவேண்டும்‌. 

அகில இந்திய ரேடியோ, சென்னை :-இம்நூலின்‌ (தேவி 
செள ராணி) ,கதை அமைப்பும்‌ அக்கதையினைப்‌ பல 
சுவையும்‌ தோன்றக்‌ கூறும்‌ முறையும்‌ மிக்க இன்பம்‌ 
அளிக்கின்றன. இது வழி - நூலாகத்‌ தோன்றாது, முதல்‌ 
நூல்‌ போலவே மிளிர்கின்றது. இவ்வழயெ நால்‌ யாவரும்‌ 
படி.த்து ஈல்‌ இன்பமும்‌ பயனும்‌ ஒருங்கே எய்த ற்குரிய து, 

தனவணிகள்‌:_ * இது சரித்திர சம்பந்தமான நாவலா 
யிருப்பி னும்‌, அநேக அரிய கருத்துக்களைத்‌ தன்னிடையே 
கொண்டிருக்கிறது. * கதை ருசியாயிருக்கிறது. தத்துவம்‌ 
நிரம்பிய கதைகளில்‌ இது ஒன்று. மொழிபெயர்ப்பு 
நன்றாக இருக்கிறது. 


அல்லயன்ஸ்‌ கம்பெனி, மயிலாப்பூர்‌, சென்னை-4 


22 


உலலாஸ டூவ ஜா 


அமட்டல்‌ அண்ணாசாமி 42 பார்வதி வருகிறாள்‌ 


எஸ்‌. வி. வி. 
எழுதிய. 
ஹாஸ்ய நூல்‌ 
உயர்ந்த காகிதம்‌ — அழகிய பைண்டு 
ரூ. 3—8-—090 
பொருளடக்கம்‌ 

] உல்லாஸக்‌ குடும்பம்‌ 24 பெண்டுகள்‌ வியாபாரம்‌ 

2 லுக்பெ்‌ புடைவை 25 லோலாக்கைக்‌ காணோம்‌ 

8 எம்‌. ௭. செய்த ஆராய்ச்‌சி 26 தியாகபூமிப்‌ புடைவை 

4 கொசுச்‌ சண்டை 27 சம்கதேக்‌ கச்சேரி 

5 காணாமற்போன சோட்டு 98 சாந்தாவின்‌ சமையல்‌ 

6 மாம்பலத்தில்‌ தண்ணீர்க்‌ 29 அந்தரங்க சமயம்‌ 

[கஷ்டம்‌ 80 வக்கீல்‌ புளுகு - சற்தேப்‌ 

7 பெர்தம்மாளின்‌ தோபம்‌....... ர [புளுகு 

8 கல்யாண விமர்சனம்‌ - ரஸ தட . 

9 லேடீஸ்‌ இனப்‌,” 5-௩ ்‌ [சேடி யோவும்‌ 
10 பெர்தம்மானின்‌ கோபம்‌ 5௩5 இபெர்தம்மாTாம்‌, சினிமாவும்‌ 
11 இளப்பில்‌ அருந்து ॥ 99 மட்டின்‌ விசாரம்‌ 
12 படிட்யூம்‌ விவேகமும்‌ '.. 34ர்தம்மாள்‌ போட்டோ 
18 ரகுரர்மையர்‌ குடும்பம்‌' அரக்‌ உபநயனம்‌ 

1 
15 குழாந்‌ ஜலம்‌ களின்‌ லக்ஷ்ணம்‌ 
16 வ்‌ இல்லை ழ்‌ சாமத்தில்‌ இரண்டு 
17 சட்‌ சயை... பி. ஏடிக்கள்‌ 
18 கூட்டைப்‌ பூச்சி அதை 
19 பெநீதமீமாளின்‌ ததை: 40 பார்வதியின்‌ இயல்‌ 
20 இளம்‌ பஞுவம்‌ | 41 பார்வதியின்‌ பொதுஜன 
21 மாப்பிள்ளை அக்கு | [சேவை 


23 


43 முற்றிற்று, 


கல்யாணப்‌ பேச்சு 


அல்லயன்ஸ்‌ கம்பெனி, மயிலாப்பூர்‌, சென்‌: சென்னை-4 


விஷ விருக்ஷம்‌ 
ரூ. 2-8-0 
பங்கிம்‌சந்த்ர சட்டோபாத்யாயர்‌ 
மிக்க அழகாய்‌ மொழியெயர்த்தவர்‌ : 
த, நா. குமாரசுவாமி, பி. ஏ. 


ஜோதி :-- * சம்பங்கள்‌ கண்முன்‌ நடப்பவைபோல்‌, துரித 
மாக ஒன்றன்பின்‌ ஒன்றாக வந்து, வாசகர்கள்‌ மனத்தைக்‌ கவர்ச்து, 
கதை முடியுமுன்‌, கழே வைக்கமுடியாதபடி செய்னெறன. 


ஐயபாரதி -— * முதல்‌ க : சயத்ஷ 


வர்ணனையையும்‌ வைட்‌ ல்‌ இருப்‌ விடி, அழகாக 
மொழிபெயர்க்க முடியாது. /* த்‌ ம்‌ ES ப % 
க்‌ i =< Ag - { 

தனன: ர்‌ “கேத்‌ இர | சத்தன்‌ அட க சதிப்‌ புறப்‌ 

பட்டான்‌ ” என்ற வரியைப்‌ படிக்கத்‌ க்‌ | ்சியோும்‌; 

புஸ்தகத்தை முடிக்கும்போ அதான்‌ ப்‌ ர ்றச்த்‌ “விவொன்‌ஃ 


மணிக்கொடி :— * கதை சுவாரஸ்யம்‌ -என்று. சொல்விவிட்‌ 
டால்‌ மாத்திரம்‌ போதாது, அதில்‌ அங்காஜ்கோ” இத்‌ நிரிக்கப்பட்ட 
வர்ணனைகளும்‌, கம்பீரமான கற்பனைகளும்‌ மிகவும்‌ இன்புதுத்து 
இன்றன. * இலக்கிய மணம்‌ சமழும்படி இணிய ஈடையில்‌ ரொம்ப 
அழகாக மூலத்திலிருந்து கொண்வேர்திருக்கிறுர்‌. 

தாருல்‌ இஸ்லாம்‌ :--* இக்கதையை மிகத்‌ திறம்பட வரைக்திருக்‌ 
றார்‌. கதைப்போக்கு படிப்பவர்‌ உள்ளத்தை மேன்மேலும்‌ தாண்டி 
ஈர்தீதுக்கொண்டே செல்லக்கூடியதாய்‌ அமைக்‌ திருகு. தமிழ்‌ 
மக்கள்‌ இர்த ஈவீனத்தைப்‌ படித்துப்‌ பெரிதும்‌ பயன்‌” பெறுவர்‌. 


அல்லயன்ஸ்‌ கம்பெனி, மயிலாப்பூர்‌, சென்ணை-க்‌ 


ல்‌ ழ்‌ பட அமு. தனை 


தமிழபிமானிகளுக்கு ஓர்‌ அரிய விருந்‌ 


கதைக்‌ கோவை 


A 
ந 
தெனுதி 


| 
50--எழுத்தான 
50-- சிறு கதை 


தொகுதி: 
(தயாராகிறது) 


அல்லயன்ஸ்‌ கம்பெனி 
மயிலாப்பூர்‌ 13 சென்னை 


ன்‌ ன்‌ ்‌ ல்‌ 


